T.2901 


வெளியீடு : கஎக 


திருக்குறள் 
பொருள் விளக்கம் 


O 


ஆசிரியர் : 

செல்லூர்க்கிழார் 
திரு . செ . ரெ . இராமசாமி பிள்ளை 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
நநெல்வேலி . 

சென்னை -1 . 


First Edition ! March , 1959. 


TIRUKKURAL PORUL VILAKKAM 


[ 111 Rights Reserved ] 


Published by : 


TEE SOUTH INDIA SAIVA SIDDHANTA VORES 
PUBLISHING SOCIETY, TINNEVELLY , LTC. , 
1/140 , BROADWAY, 

MADRAS - 1 . 


Head Office : 
98, KAST VAR STREET , 


TIRUNELVRIL 


Appar Achakam , 2/140, Broadway,Madras - l... 1100 . 


பதிப்புரை 


நம் நாட்டுக்குத் தெய்வத் திருமறையாய்த் 
திகழ்வது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் 
என்னும் நூலே . உலகுக்கெல்லாம் பொது மறை 
யாய் உயர்ந்து விளங்குவதும் இதுவே . தமிழ் 
நாட்டின் புகழை அயல் 

நாடுகளிலும் பரப்பிக், 
குன்றின் மேலிட்ட விளக்கென நின்று நிலவு 
வதும் இதுவே . வள்ளுவரை உலகத்துக்கெல் 
லாம் பயன்படும்படி பிறப்பித்த புகழ் தமிழ்நாட் 
டிற்கே யுரியது . பாரதியார் “ வள்ளுவன்றன்னை 
யுலகினுக்கே தந்து வான்புகழ்கொண்ட தமிழ் 
நாடு " என நாட்டைச் சிறப்பித்தார் . இத்திருக் 
குறள் என்னும் நூல் எந்நாட்டிற்கும் உரியது ; 
எம்மொழிக்கும் உரியது ; எக்குலத்தார்க்கும் உரி 
யது ; எம்மதத்தார்க்கும் உரியது ; எக்காலத்திற்கும் 
உரியது . நாடு, மொழி , குலம் , மதம் , காலம் 
எல்லாவற்றிற்கும் பொதுவாய் உலக மக்கள் 
யாவர்க்கும் வாழ்வுக்கு வழிகாட்டியாய்த் தோன்றி 
இரண்டாயிரம் யாண்டுகளாகியும் மங்காமல் 
மறையாமல் புதுமையாக ஒளிர்கின்றது இந்நூல். 

இத் திருக்குறள் நூலுக்கு நூலாசிரியர் கால 
முதல் உரை கண்டவர் பலர் . இன்று காண்கின்ற 
வரும் பலர் ; இனிக் காண்பாரும் பலராவர் . 
உரையாசிரியர்களிற் பரிமேலழகர் வரைந்த 
வுரையே பெரும்பாலும் புலவர்களாற் போற்றப் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


படுகின்றது . பலர் கண்ட உரையையும் தள்ளித் 
தமது குறிக்கோளுக்கு இயைய உரை யெழு 
தியவர் சிலர் . பலர் உரைகளானும் பொருள் 
எளிதில் விளங்கவில்லை யென்று கருதி உரை 
நடையாகத் திருக்குறட் பொருளை வரைந்து 
நூலாக வெளியிட்டவரும் பலர் . ஒவ்வோர் அதி 
காரத்திலும் ஒரு குறளைத் தேர்ந்தெடுத்து அதற் 
குரிய கதையை முன்னிரண்டடியில் வைத்துப் 
பின்னிரண்டடியில் குறட்பாவையே வரைந்து 
நேரிசை வெண்பாவாக்கிச் சோமேசர் முதுமொழி 
வெண்பா , இரங்கேச வெண்பா , சிவசிவவெண்பா 
என்பனபோன்ற புதுப்பெயர் புனைந்த புலவரும் 
சிலர் . ஆயிரத்து முந்நூற்று முப்பது குறட்பா 
வுக்கும் இயைந்த கதை தேடிப் பாடி “ குமரேச 
வெண்பா எனப் பெயர் கொடுத்தவர் ஒருவர் . 
இங்ஙனம் திருக்குறள் நீதியைப் பரப்பி மக்கள் 
வாழ்வுக்கு வழிவகைகள் நாடியே வருகின்றனர் 
நம் புலவர் பெருமக்கள் . இந்நூலை ஒட்டிய 
ஆராய்ச்சியுரையும் , விரிவுரையும் , கதையும் , கருத் 
தும் , விளக்கமும் எழுதப் பெற்ற நூல்கள் எண் 
ணிலடங்கா; ஏட்டில் வரைய இடம்போதா; எனக் 
காணக்கிடக்கின்றன . 

இம் முறையில் எழுந்த நூல்களுள் ஒன்றாகும் 
“ திருக்குறள் பொருள் விளக்கம் ” என்னும் இந் 
நூல் . இதனை இயற்றியவர் செல்லூர்க்கிழார் 
செ . ரெ . இராமசாமி பிள்ளை என்பவர் . இவர் புல 
வருட் சிறந்தவராக மதிக்கப்படும் கல்வி கேள்வி 
யுடையார் . இக் கழகத்திற் சில வாண்டுகள் பணி 
புரிந்து சில இலக்கிய நூல்களுக்கு உரை 


பதிப்புரை 

5 
வரைந் துதவியவர் . இம்மாண்பமைந்த புலவ 
ரால் இயற்றப்பட்ட இந்நூல் சிறந்தது என்பது 
சொல்லாமலே விளங்கும் . இவர் ஒவ்வோர் அதி 
காரத்திலும் உள்ள பத்துக்குறட்பாவின் பொரு 
ளையும் சுருக்கி ஒவ்வொரு பக்கத்தின் முடியுமாறு 
எளிய இனிய உரைநடையிற் பொருளை விளக்கு 
கின்றார் . குறளின் பொருளை எளிதின் உணர்ந்து 
இன்புறுவதற்குத் தக்க நூல் இதுவே . விரிக்க 
வேண்டிய இடத்தில் விரித்தும் சுருக்கவேண்டிய 
இடத்திற் சுருக்கியும் உரை வரைந்து செல்லும் 
முறை வியத்தற் குரியதாம் . இந்நூல் கழகத்தின் 
வாயிலாக முதலில் வெளிவருகின்றது . திருக்குறட் 
பொருள்களையும் கருத்துக்களையும் - எங்கும் பரப்பு 
வது கழகத்தின் நோக்கம் என்பது எவரும் 
அறிந்த உண்மை . ஆதலால் இதனையும் வெளி 
யிடத் துணிந்தேம் . 

ஆதலால் தமிழன்பர்கள் பலரும் எமது 
நோக்கத்திற்கும் ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் 
துணையாக இதனை வாங்கியும் , வாங்குவித்தும் 
நற்பயன் பெறுக. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


திருக்குறள் 
பொருள் விளக்கம் 


] . அறத்துப்பால் 

கடவுள் வாழ்த்து 
எல்லா மொழி எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் 
ஒன்றே தலைமையானது ; அதுபோல , உலகங்களெல்லாம் 
- இறைவன் ஒருவனையே தலைவனாகக் கொண்டுள்ளன . 

அத்தகைய இறைவனை வணங்காதிருப்பாரானால் 
ஒருவர் கற்ற கல்வியாலாகும் பயன் ஒன்றுமில்லை ; அன் 
பரின் நெஞ்சத்தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற இறைவன் 
திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர்களே இன்ப 
உலகத்தில் நிலைபெற்று வாழ்பவராவார் . விருப்பு வெறுப் 
பற்ற கடவுளின் திருவடிகளைச் சார்ந்து நினைப்பவர்கட்கு 
எப்போதும் எந்த இடத்தும் துன்பம் வாராது ; இறை 
வனது நிலைத்த புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவ 
ரிடம் அறியாத 

தன்மையால் உண்டாடாகும் நல்வினை 
தீவினைகள் சேர்வதில்லை . 

மெய் வாய் கண் மூக்குச் செவி என்னும் ஐம்பொறி 
களின் வழியாக உண்டாகும் ஆசைகளை அவித்த இறை 
வனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் , 
எஞ்ஞான்றும் நிலைபெற்ற நல்ல வாழ்க்கையைப் பெறுவர் . 

தனக்கு ஒப்பில்லாத இறைவனுடைய திருவடிகளைச் 
சார்ந்தவர்களுக்கேயன்றி , மற்றையோர்க்குத் தம் மனக் 
" வலையை மாற்ற முடியாது . அறக்கடலாகிய இறை 
வனுடைய திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கல்லாமல் பொரு 
ளும் இன்பமுமாகிய மற்றக் கடல்களைக் கடக்க முடியாது . 
கேட்காத காது , பார்வையிழந்த கண் முதலிய பொறி 

பயனில்லா தன போல இறைவன் திருவடிகளை 
வணங்காத தலைகள் பயனற்றவாகும் . பிறவி யென்னும் 
இறைவன் திருவடிப்புணையைசி 

சேர்ந்தோரே 
கடப்பர் , மற்றையோர்க்கு அதனைக் கடக்கமுடியாது . 


கள் 


e. 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


உணவை 


2. வான் சிறப்பு 
உலகில் மழை பெய்ய உயிர்கள் வாழ்ந்து வருவதால் 
அதனை அந்த உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணர்ந்து 
கொள்ளத் தக்கதாகும் . அம்மழையானது 
உண்பார்க்கு நன்மையான உணவுகளை உண்டாக் 

டாக்கித் 
தருவதல்லாமல் தானும் உணவாகப் பயன்படும் தன்மையு 
முடையது . 

மழை பெய்யாமல் தடைப்படுமானால் பெரிய கடல் 
சூழ்ந்த 

உலகத்தில் உயிர்களுக்குப் பசி வயிற்றில் 
நிலைத்துநின்று வருத்தத்தைக் 

வருத்தத்தைக் கொடுக்கும் ; மழை 
யாகிய 

வருவாய் குறையுமானால் உழவுத் தொழில் 
புரிவோர் ஏரைக்கொண்டு உழுதொழில் செய்யமாட்டார் . 
மழை ஒன்றே மக்களின் வாழ்வைக் கெடுப்பதும் , அவ்வாறு 
கெட்டுப் போனவர்களை மேலே உயர் மேன்மைப் படுத்து 
வதுமாகும் . வான் வழியாக நின்று மழை பெய்தாலல்லா 
மல் , உலகில் பச்சைப் புல்களின் தலையைக்கூட நாம் 
காண முடியாது . 

நீர் மிக்க பெரிய கடல்கூட அக்கடல் நீரையே 
மூகந்து சென்று மேகம் மழையாகப் பொழியாவிட்டால் 
அக்கடலின் வளப்பமும் குறையும் . இவ்வுலகில் கடவுளர்க் 
குச் செய்கின்ற நாள் வழிபாடும் திருவிழாக்களும் மழை 
பெய்யாவிட்டால் நடவா , பிறர்க்குக் கொடுக்கும் ஈகை 
யும் தனக்காகச் செய்யும் தவமும் மழையில்லாவிட்டால் 
கிலைபெறாது . 

நீரில்லாமல் உலகச் செயல்கள் எதுவுமே 
பெறாது , அதுபோல மழை பெய்யாவிட்டால் எந்தக் 
காரியமும் செய்ய முடியாது . 

உலகிற்கு மழையே சிறந்தது என்பதாம் . 


நடை 


அறத்துப்பால் 


நீத்தார் பெருமை 
ஒழுக்க முறையில் கடைப்பிடித்து நின்று பற்றை 
விட்டவர்களின் பெருமையையே சிறந்ததாகப் போற்றி 
விளக்கிச் சொல்வதே நூல்களின் துணிவாகும் . அப்படித் 
துறந்தவர்களின் பெருமையை விளக்கிச் சொல்வதானால் , 
உலகில் பிறந்திறந்தவர்களை எண்ணிக் கணக்கிட்டாற் 
போன்றதாகும் . 

பிறப்பு இறப்பென்னும் இரண்டினது தன்மையை 
யறிந்து பற்றை விட்டார்களின் பெருமையே உலகிற் 
சிறந்ததாகும் . அறிவு என்னும் படைக்கலத்தால் ஐம்புல 
ஆசைகளை அடக்குவோனே மேலான வீட்டுலகத்துக்கு 
விதை போல் சிறந்தவ னாவான் . ஐம்புலனால் உண்டாகும் 
ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத் 
தலைவனாகிய இந்திரனே சான்றாக அமைவான் . ஆகவே , 
பெரியோர் செய்தற்கரிய உயர்ந்த செயல்களையே செய் 
வர் ; சிறியாரோ , செய்தற்கு எளிமையான செயல்களையே 
செய்வர் . 

சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப் 
படுகின்ற ஐந்து உணர்ச்சிகளின் கூறுபாடுகளை அறிய 
வல்லவனிடத்தே இவ்வுலகம் அடங்கிக் கிடப்பதாகும் . 
அத்தகையோரது பெருமையை உலகத்தில் அவர்களின் 
மறை மொழிகளே யாவருக்கும் தெரியப்படுத்தும் ; நல்ல 
குணம் என்னும் மலைமேல் ஏறி உயர்ந்து நின்ற பெரியோர் 
உண்டாம் சினம், ஒரு 

கணப் பொழுதே 
நிற்பது ; அக்காலத்துக்குள் கூட அசி 

சினத்தின் 
ஆற்றலை எவராலும் தாங்க முடியாது . ஆதலால், எல்லா 
உயிர்களிடத்தும் அருள் உள்ளவர் என்போர், 
பற்றற்ற பெரியோர்களே ! ஏனெனின் ? எல்லா உயிர் 
களிடத்தும் வேறுபாடு கருதாமல் நல்ல இரக்கக் 
குணத்தை மேற்கொண்டிருப்பதால் , ஆகலான் , உலகில் 
துறந்தவரே சிறந்தவர் என்பதாம் . 


களிடத்து 


ச 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

ச . அறன் வலியுறுத்தல் 
அறம் ஒருவனுக்குச் சிறப்பையும் தரும் ; செல்வத் 
தையும் தரும் ; ஆகவே யாருக்கும் அறத்தைவிடச் 
சிறந்தது 

வேறென்ன இருக்கின்றது ? ஒருவனுடைய 
வாழ்க்கைக்கு அறத்தைவிட நன்மையானது வேறொன் 
றும் , இல்லை ; அதை மறந்துவிட்டு இருப்பதைவிடக் 
கெடுதி தருவது வேறொன்றும் இல்லை . ஆதலால் முடிந்த 
வரையில் ஓயாமல் தனக்குச் செல்லக்கூடிய இடங்களி 
லெல்லாம் ஒருவன் அறம் செய்தல் வேண்டும் . 

அவ்வாறு அறஞ் செய்யுங்கால் தன் மனத்தில் குற்ற 
மற்றவனாக இருத்தல் வேண்டும் ; அதுவே , அறமாகும் . 
மற்றப்படி செய்வதெல்லாம் வெற்றாரவாரமேயாகும் . 
பொறாமை , ஆசை, சினம் , கடுஞ்சொல் ஆகிய நான்கு 
மின்றிச் செய்யப்படுவதே அறமாகும் , இவ்வறத்தை 
நாம் இப்போது இளைஞராயிருக்கின்றோம் ; 

பின்பு 
பார்த்துக் கொள்வோம் என்று கருதாது இப்போதே 
அறஞ் செய்தல் வேண்டும் . அவ்வறம் , தாம் இறக்குங் 
காலத்தும் நீங்காத துணையாக வந்து உதவும் . இது தான் 
அறத்தின் பயன் என்று எடுத்துக் காட்டிச் சொல்ல 
வேண்டியதில்லை ; பல்லக்கைச் சுமப்போனிடத்தும் அதில் 
ஏறிச் செல்வோனிடத்துமே பார்க்கலாம் . 

ஒருவன் நாள் தவறாமல் அறஞ்செய்து கொண்டே 
வருவானானால் , அவ்வறம் , அவனது பிறப்பு வழியை 
அடைத்துக் காக்கும் கல்லைப்போல் உதவி புரிதலாகும் . 
அறத்தாலேயே இன்பங் கிடைக்கும் ; அறமல்லாத இய 
வழியில் சென்றால் பழியே தரும் ; அஃதோடு புகமும் 
இல்லை. ஆகவே , செய்யத் தக்கது அறமே ; செய்யாமல் 
விட்டுவிடக்கூடியன பாவங்களே . 

ஆதலால் , அறத்தை எப்போதும் செய்துவர 
வேண்டுமென்பதாம் . 


அறத்துப்பால் 


து 


டு . இல்வாழ்க்கை 
அறமென்று சொன்னால் இல்லற வாழ்க்கையையே 
குறிக்கும் . அஃது அன்புக்கும் அறத்துக்கும் முதலிடம் ; 
அது மனைவியுடன் இருந்து செய்வது ; அவ் அறம் தம் தம் 
தாய் தந்தையர்க்குத் துணையாக இருப்பது ;; 

மனைவி 
மக்கட்குச் சார்புடையது ; துறவிகள் வறியோர் அகதிகள் 
ஆகியோர்க்கு உதவியாக இருப்பது . அது தம் முன் 
னோர்களை நினைந்து விரதங்காக்க நிலையளிப்பது ; கடவுள 
ரைப் போற்றக் கடமைகொண்டது ; விருந்தினர்க்கு உண 
ஆட்டி இன்பம் தருதற்கு உரியது ; தம் சுற்றத்தாரைப் 
பாதுகாப்பது ; தன்னைப் பேணி நடப்பது ஆகிய ஐந்தை 
யும் தன் கடமையாகக் கொண்டது . 

இந் தன்மைத்தாம் - இல்லறவழியில் நடந்து வரு 
வோன் குடும்பம் உயரும் ; மக்களும் வாழையடி வாழை 
போல் வழிவழியாக நிலைத்து வாழுவர் ; இல்வாழ்க்கைக் 
குப் பண்பு அன்பு ; பயன் அனைத் துயிர்க்கும் நலம் புரிவ 
தாகிய அறம் . இல்லறத்தான் துறவிகளினும் உயர்ந்த 
வனாகின்றான் ; இல்வாழ்க்கை இயல்புடன் வாழ்பவன் 
தவத்தோரினும் மிக்கவன் ஆவன் . துறவிகள் முதலிய 
யாவரையும் அவரவர் வழிப்படி நடக்கச்செய்வ தனால் அவன் 
வாழ்க்கை சிறப்படைகின்றது ; எல்லாச் சிறப்புக்களும் 
இல்வாழ்க்கையிலேயே பெறலாம் . இல்லறம் துறவறம் 
என்னும் இரண்டனுள் மென்மையாகிய இல்லறமே சிறந் 

வன்மையாகிய துறவறம் கொள்கை தவறாது 
நிறைவேறின் இல்லறத்தோடொத்த நன்மை யுடைய 
தாகும் . 

இல்வாழ்க்கை நடத்தும் சிறப்பினால் அவன் இம் 
மண்ணுலகில் வாழ்ந்தாலும் விண்ணுலகத் தேவர்களில் 
ஒருவனாக உயர்ந்தோர் அவனை மதித்துப் போற்றுவர் . 
ஆதலால் இல்லற வாழ்க்கையின் மேன்மையும் 
னும் எவ்வளவு சிறந்தன ? எனவே இல்லற வாழ்க்கையே 
எல்லா வாழ்க்கையினும் உயர்ந்த தென்னலாம் , 


சு 


- 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

சு . வாழ்க்கைத் துணைநலம் 
தம் குடும்பத்துக்குத் தக்க நல்ல குணம் உடையாள் , 
வருவாய்க்கு ஏற்றவாறு செலவு செய்வோள் எவளோ ? 
அவளே மனைவி ; அவள் இல்லற வாழ்க்கைக்குத் துணை 
யாவாள் ; அவள் கற்புடையவளாக இருந்தால் அவள் 
பெண்பிறப்பு மிக உயர்ந்தது ; அவள் தன் கணவனைத் 
தெய்வமாக நினைத்துப் போற்றிவந்தாளானால் அவள் 
மழை பெய்யென்றால் பெய்யும் . அவள் தன் கணவனை 
உணவு முதலியவற்றால் பாதுகாத்து 

வருவாளானால் 
அவளை யே 

பெண் 

என் 

எறு உயர்த்திச் சொல்லலாம் . 
அதனால் அவள் தேவர்களாலும் சிறப்பாகக் கொண் 
டாடப் பெறுவாள் ; இத்தன்மையான மனையாளையுடைய 
வனுக்குக் கிட்டாத பொருள் ஒன்றுமேயில்லை ; அவனுக்கு 
எல்லாச் செல்வமும் உண்டு ; இக் கற்புடைய மனைவியால் 
கணவன் பெருமை அடைகின்றான் . அதனால் ஒருவன் 
இல்லத்துக்குச் சிறப்பு நல்ல மனைவியே . 

இந் நற்குணமில்லாத மனைவி இருக்கும் வீடு எவ் 
வளவு செல்வமிருந்தாலும் சிறப்படையாது ; அவள் தன் 
மன த்தைத் தானே காக்கவேண்டும் ; பிறர் யாராலும் 
அவளை அடக்கிக் கட்டுப்படுத்த முடியாது . 

ஆகவே இல்லற வாழ்க்கைக்கு நல்ல குணமுள்ள 
மனையாளே சிறந்தவளாவாள் ; அவளையே ஒருவன் வீட் 
டுக்கு ‘ மங்கலப்பொருள் என்று சொல்லலாம் என்பதாம் . 


அறத்துப்பால் 


எ . மக்கட்பேறு 
எல்லாப் பேற்றிலும் சிறந்த பேறு நல்ல மக்களைப் 
பெறுதல் , மக்களே பெருஞ் செல்வம் ; அது எழுமைக்கும் 
துணையாவது ; அச் செல்வத்தையே நாம் நன்றாக மதிப் 
பது ; அக் குழந்தைகளைத் தாய் தந்தையர் - தம் செல்வ 
மென்று உயர்த்திப் பேசுவர் ; அந்தக் குழந்தைகள் தம் 
இளங் கைகளால் தொட்ட கூழும் தம் தாய் தந்தையர் 
நாவுக்கு அமிழ்தத்தினும் இனிக்கும் ; அவர்கள் உடலைத் 
தொடுவது உடம்புக்கு இன்பம் ; - அவர்கள் மழலைச் சொற் 
களைக் கேட்பது காதுக்கு இன்பம் ; பிள்ளைகளின் சொற் 
களைக் கேளா தவரே புல்லாங்குழல் ஓசை இனியது ; யாழ் 
இசை இனியது என்று சொல்வார்கள் , தம் மக்கள் இளஞ் 
சொற்கள் அவ் வோசைகளினும் மிக இனிமை தருவன. 

இத்தகைய குழந்தைகள் உயர்வு பெறத் தந்தையர் 
செய்ய வேண்டிய உதவி , கல்வி கற்கச் செய்த லேயாம் . 
தம்மைப் பார்க்கினும் அவர்கள் அறிவுடையராக இருப் 
பது உலகத்துக்கு நன்மையான தல்லவா ? அக் குழந்தை 
கள் தந்தையர்க்குச் செய்யும் உதவி , இவர்கள் தந்தையர் 
இவர்களைப் பெற்றெடுக்க என்ன தவஞ் செய்தனரோ 
என்ற புகழைப் பெறவைத்தலேயாம் . 

ஆகவே நன் மக்களைப் பெறுதல் எல்லாச் சிறப்பினும் 
மிக உயர்ந்ததாகும் என்பதாம் . 


ब 


ஆதலால் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

அ . அன்புடைமை 
அன்புக்கு அடைக்கும் தாழ்ப்பாள் இல்லை . அஃது 
அன்புடையவர்கட்கு நட்பு உண்டாக்கும் ; அதை அவர் 
களின் இன்பக் கண்ணீரே வெளிப்படுத்திக் காட்டும். 
அன்புள்ளவர் தமிக்கேயன்றி எல்லோர்க்கும் உரியவர் ;; 
அஃதில்லா தவர் தமக்கே உரிமையானவர் ; அவ்வன்பு 
அறத்திற்கு மட்டும் உரியதென்பது இல்லை; மற்ற எல்லா 
வற்றிற்கும் துணையாக இருப்பதுமாகும் . 
அன்பு உள்ளவர்களே உயிருடன் இருப்பவர் என்று 
சொல்லலாம் . 

இவ்வாறான அன்பற்றவர் மக்களாகப் பிறந்தும் பய 
னற்றவர் ஆவர் ; எலும்பில்லாத புழுக்களை வெயில் சுட்டுக் 
கொல்வதுபோல , இவர்களை அறக்கடவுள் வருத்தும் ; 
இவர்கள் உயிரோடு இருப்பது மிக வியப்பு . ஆனால் 
இவர்கள் இருப்பது பட்டுப்போன மரம் கடும் பாறை 
யில் தழைவதை ஒத்ததே. ஆதலால் உயிருள்ளவர் 
அன்புடையவரே . அஃதில்லாதவர் எலும்பும் தோலும் 
போர்த்திய வெற்று உடல் உள்ளோரே , 

கண் , காது , கால் , கை முதலிய வெளி உறுப்பு இருப் 
பதால் என்ன பயன் ? உள் வடிவமான அன்பு இருப்பதே 
மக்களுக்குப் பயனாகும் . 

ஆகவே மக்கள் எல்லோரும் அன்புடையவராக 
இருப்பதே உயர்வாகும் என்பதாம் . 


சு 


அறத்துப்பால் 

க. விருந்தோம்பல் 
வீட்டிலிருந்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் 
விருந்தினரைப் பாதுகாத்து உதவி செய்வதற்கேயாம் . 
அவர்களை இன்முகங்காட்டி வரவேற்க வேண்டும் ; முகம் 
வேறுபட்டுப் பார்த்தால் அனிச்சப் பூப்போல் அவர்கள் 
முகம் வாடுவர். விருந்தினரைப் பேணி வருவோனுக்கு 
எந்தத் துன்பமும் அணுகாது ; அவன் தன் வயலை 
உழுது விதைக்க வேண்டுவதில்லை ; தானே விளையும் ; 
அவன் வீட்டில் திருமகள் மகிழ்ந்து குடியிருப்பாள் ; 
ஆதலால் அவ் விருந்தினால் வரும் பெருமையை 
அளவிட்டுச் சொல்லமுடியாது . விருந்தினரின் பெருமை 
எவ்வளவோ அவ்வளவு பெருமை அதற்கும் உண்டு . 

வந்த விருந்தினரை உபசரித்து உணவூட்டி , இனி 
வருகின்ற விருந்தினரை எதிர்பார்த்திருப்போன் , தேவர் 
கட்குச் சிறந்த விருந்தாக இருப்பான் . ஆதலால் அமிழ்த 
மானாலும் அவர்கட்குப் பகிர்ந்து கொடுக்காமல் தானே 
உண்ணலாகாது . பணத்தைச் சேர்த்து வைப்பதினும் 
விருந்தினரை உபசரிப்பதே சிறந்தது . செல்வருக்குச் 
செல்வமிருந்தும் வறுமையாவது விருந்தினரைப் பேணா 
திருப்பதுவே ; அவ் அறியாமைக்குணம் அறிவில்லாதவர் 
களிடமே காணப்படும் . 

ஆதலால் விருந்தினரைப் பாதுகாத்தல் இல்லறத் 
தானுக்குச் சிறந்த கடமையாகின்றது . எனவே விருந் 
னரைப் பாதுகாத்தலே உயர்ந்த அறமாகு மென்பதாம் . 


கல 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

க 0 . இனியவை கூறல் 
இன்சொல் அன்பு கலந்தது ; வஞ்சம் அற்றது ; 
மெய்ப்பொருளை அறிந்தார் வாயிலிருந்து அது பிறப்பது ; 
அது முகம் மலர்ந்து இன்பத்தோடு பார்த்து , உள்ளத்தில் 
நின்றும் பொங்கி வெளிப்படுவது ; அஃதே இன்சொல் ; 
அறமுமாகும் . நற்குணத்தின் வேறாகாத அவ் இன் சொல் 
பேசுவோனுக்கும் நன்மை , மற்றையோர்க்கும் நன்மை 
தருவதாகும் . 

ஒருவனுக்கு ஒன்றைக் கொடுப்பதைப் பார்க்கினும் 
இன்சொல் பேசுவது உயர்ந்தது . இன்சொல் உடைய 
வர்க்கு துன்பந் தரும் வறுமை வராது ; 

பாவங்கள் 
குறையும் ; அறம் பெருகும் ; அச் சொல் இப் பிறவியில் 
இன்பந்தரும் ; மறு பிறவியிலும் இன்பந் தரும் . 

ஆதலால் ஒருவன் எல்லோரிடத்திலும் பணிவுடை 
யனாக இருத்தல் , இன்சொல் உடையவனாக இருத்தல் 
ஆகிய இரண்டுமே நல்ல அணிகலம் (நகைகள் ) ஆகும் ; 
மற்ற எவையும் அணிகளும் அல்ல ; அழகும் அல்ல. 

இன்சொல் இவ்வளவு பெருமையுடைய தாக இருக்க 
ஏனோ மக்கள் கடுஞ்சொல் பேசுகின்றார்கள் ? அப்படிப் 
பேசுவது உண்பதற்கு இனிய கனிகள் கையில் இருக்க , 
உண்ணுதற்காகாத காயைத் தேடிக் கொண்டுவந்து 
உண்பதையே ஒக்கும் . 

ஆதலால் எல்லோரும் இன்சொல்லே பேசவேண்டு 
மென்பதாம் . 


அறத்துப்பால் 


செய்ந்நன்றி அறிதல் 
ஒருவர்க்கு ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறந்தது . 
ஒருவனுக்கு மற்றவன் ஓரு தவியும் செய்யாதிருக்க , ஒரு 
வன் செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகை 
யும் கொடுத்தாலும் அவ் வுதவிக்கு ஈடாகாது . 

தக்க 
தருணத்தில் செய்த உதவி உலகத்தைவிடப் பெரியது ; 
அதன் உயர்வை நன்கு அறிந்தோர் அது தினையளவு 
சிறிதாயிருப்பினும் பனையளவு பெரிதாக மதித்து நடப்பர் ; 
அதனால் உ . தவி செய்த அளவில் அடங்காது செய்யப் 
பட்டவரின் தகுதிக்கேற்றதாய் உயர்வடைகின்றது . 

ஆதலால் அப்பேர்ப் பட்டவரின் நட்பை மறக்கக் 
கூடாது , தமக்கு வந்த துன்பத்தை நீக்கினவர் நட்பை , 
என்றும் விட்டுவிடலாகாது ; 

அதை உணர்ந்தவர் 
எல்லாப் பிறவியினும் மறவாதிருப்பர் ; அவ்வுதவி செய் 
தோர் ஏதேனும் தமக்குத் தீமைசெய்ய நேர்ந்தால் , அத் 
தீமையை அப்போதே மறப்பது நல்லது ; எனென்றால் , 
அவர் செய்த நன்மை ஒன்றை நினைத்துப் பார்த்தால் அத் 
தீமையே தோன்றாது . 

ஆதலால் , எந்த அறத்தைக் கெடுத்தவர்களும் 
ஒருகால் மன்னிப்புப் பெற்றுப் பிழைக்கலாம் ; ஆனால் , 
ஒருவன் செய்த உதவியை மறந்தவனுக்கு அப் பாவத்தி 
னின்றும் நீங்க வழியேயில்லை . 

ஆகையால் செய்த நன்றியை மறவாது நடத்தலே 
அறங்களிலெல்லாம் உயர்ந்தது என்னலாம் . 


* 


கட் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


கஉ . நடுவு நிலைமை 
எடைக்கு ஒப்பப் பண்டங்களை வரையறுத்துக் காட் 
டும் தராசுபோல் ஒரே நிலையாக மாறாமல் நடந்து வருவது 
நடுவுநிலைமை . அதைக் கடைப்பிடித்து நடந்துவந்தால் 
அது மிக நன்மை தரும் ; அந் நடுவு நிலை வணிகர்க்கு 
முதன்மையானது ; தம் பொருளைப்போல் வேறொருவர் 
பொருளையும் பாதுகாத்தால் அதுவே பெரும்ஊதியம் தரும் , 
அவனுக்குச் செல்வம் அழியாது ; தன்னைச் சார்ந்தார்க் 
கும் அழியாத பயனைக் கொடுக்கும் ; ஒருவர் செல்வராக 
இருத்தலும் அவரே பின்பு வறியராதலும் 
இயற்கை ) நடுவுநிலைமை மட்டும் என்றும் மாறாத நிலைமை 
யில் உள்ளது ; ஆதலால் 

பல் அதன் வழியில் 
வேண்டும். 

தன் மனம் ஒரு தலைப் பக்கமாக மாறுமானால் ஆ ! 
நாம் கெட்டுவிடுவோமே என்றுகருதி அதை மாற்றி மடுவு 
நிலையாக நடக்கவேண்டும் . அதனால் ஒருவன் தாழ்வு 
பெற்றாலும் உலகத்தார் அதை ஒரு தாழ்வாகக் கருத 
மாட்டார்கள் ; ஆதலால் நடுவு நிலைமையோடு ஒருவன் 
நடந்து வருவானானால் அஃதொன்றே எல்லாவற்றினும் 
சிறந்த மன்மையாகும் . 

ஆதலால் நடுவு கிலைமையே ஒருவன் வாழ்க்கைக்கு 
உயர்ந்தது என்பதாம் . 


அறத்துப்பால் 


கருட 


அடக்கிக் 


க . அடக்கம் உடைமை 
அடக்கம் ஒருவனை உயர்வுபடுத்தும் ; அதனால் அவ் 
வடக்கத்தை உயர்ந்த பொருளாகக்கொண்டு காக்கவேண் 
டும் ; அதுவே உயர்வைத் தரும் ; அறிவன அறிந்து அவ் 
வழியில் அடங்கி நடப்பவனுக்கு அது சிறப்பைக் கொடுக் 
கும் ; தன் நிலைமையில் மாறாமல் அடக்கமாக இருப்பவன் 
பெருமை , மலைபோல மிகவும் உயர்ந்தது . அவ் வடக்கம் 
எல்லோரும் கைக்கொள்ள வேண்டியதாகும் . அதிலும் 
செல்வர்க்கு அச் செல்வத்திலும் சிறந்ததாகும் . ஆமை 
யானது தன் தலை கால்களைத் தன்னுள் 
கொள்வதுபோல , ஒருவன் தன் ஒரு பிறவியில் ஐயறிவினை 
அடக்கி வாழ்ந்து வந்தால் அவ் அடக்கம் அவனைப் பல 
பிறவிகளிலும் காக்கும் சிறப்புடையது ; 

ஒருவன் மற்ற எதைக் காக்க முடியாவிட்டாலும் 
குற்றமில்லை ; நாவைமட்டும் அடக்கிக் காக்க வேண்டும் . 
நாவைக் காவா தவன் பின்பு துன்பத்துள் அழுந்துவான் ; 
ஒருவனைத் தீயாற் சுட்டால் அவன் மனம் ஆறிப்போகும் ; 
ஆனால் நாவினால் சொன்ன வசைச்சொல் , வடுப்போல 
என்றும் மனத்தைவிட்டு அகலாது ; ஆகையால் தீய 
சொல்லால் நன்மை வருவதே யானாலும் அது அறத் 
தோடு பொருந்திய நன்மையைத் தராது . சினம் வராமல் 
தன் மனதைக் காப்போன் , கற்றவழியில் அடங்கி நடப் 
போன் ஆகிய ஒருவனுக்கு அறக்கடவுள் துணையாக 
இருந்து காக்கும். 

ஆகவே எல்லோரும் அடக்கமுடையவராக வாழ் தலே 
சிறந்ததாகும் . 


க P 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


கச . ஒழுக்கம் உடைமை 
ஒழுக்கமே எல்லோர்க்கும் உயர்வு தருவது ; அதனால் 
அதை உயிரினும் சிறந்ததாகப் பாதுகாக்க வேண்டும் . 
ஒழுக்கம் உடையோரே உயர் குலத்தினர் ஆவார் ; அதில் 
தவறினால் கீழ்க்குலமாகக் கருதப்படுவர் ; நல்லொழுக்கம் 
நன்மை எல்லாவற்றிற்கும் விதையைப் போன்றது ; 
தீயொழுக்கமோ என்றைக்கும் துன்பத்தைக் கொடுப்பது ; 
ஆதலால் ஒழுக்கக் கேட்டின் தீமையை யறிந்து , நல்லோர் 
நல்லொழுக்கத்தைக் கைவிடமாட்டார்கள் . 

பொறாமை 
யுடையவன் செல்வமில்லாமல் கெடுவதுபோல , ஒழுக்க 
மற்றவன் உயர்வில்லாமல் தாழ்ந்துவிடுவான் ; ஒழுக்க 
முடையவர் வாயில் மறந்தும் தீய சொற்கள் பிறவா . 

ஒருவன் கற்ற கல்வியை மறந்துவிட்டாலும் மீண்டும் 
கற்றுக்கொள்ளலாம் . வழிவழியாக மேலோங்கிவந்த 
உயர் குடிப் பிறப்பும் ஒழுக்கமில்லையானால் தாழ்வடையும் . 
ஆகவே வருந்தியாவது ஒழுக்கத்தைக் காக்கவேண்டும் . 
ஆராய்ந்து பார்த்தால் வாழ்க்கைக்குத் துணையாக இருப் 
பது ஒழுக்கமொன்றே யாகும் . 

ஒருவன் நல்லொழுக்கத்தால் மேன்மையும் தீயொழுக் 
கத்தால் பழியையுமே அடைகின்றான் ; ஆதலால் உயர்ந்த 
ஒழுக்கத்தைக் கடைப்பிடித்து நடக்கவேண்டும் . எவ் 
வளவோ நூல்களைக் கற்றாலும் ஒழுக்கத்தைக் கல்லாத 
வர் அறிவில்லாதவரே யாவர் . 

ஆகவே , ஒழுக்கமே எல்லாவற்றினும் சிறந்த 
அறமாகு மென்பதாம் . 


அறத்துப்பால் 


கரு . பிறன் இல் விழையாமை 
“ ஒருவன் மனைவி அவன் ஒருவனுக்கே உரிமையான , 
வள், அவளை வேறொருவன் ஆசை கொள்வது அறியாமை 
ஆகும் ; அவ் அறியாமைக் குணம் அறம் பொருள்களின் 
நுட்பத்தைத் தெரிந்தவர்கட்கு வராது ; அறத்தைகி 
கெடுத்தவர்களுள் எல்லாம் முதன்மையானவர் பிறன் 
மனையாளை விரும்பி நடக்கும் அறிவில்லாரே யாவர் ) அத் 
தன்மையானவர் உயிரோடிருப்பினும் இறந்தவரே என்று 
சொல்லலாம் ; இத் தீமையைத் தினையளவாவது எண்ணிப் 
பார்க்காமல் நடப்போன் எவ்வளவு மேன்மையானவன் 
ஆனாலும் என்ன ? அவனைப் பகை வந்து சா 

சாரும் ; பாவம் 
மூடும் ; அச்சம் அடையும் ; பழியும் சேரும். 

ஒருவனுக்கு வேறோர் அறத்தைச் செய்ய முடியா 
விட்டாலும் பிறன் மனைவியை விரும்பாமல் நடப்பதுவே 
நல்லது ; அது பெரிய ஆண்மைத் தன்மை மட்டுமல்ல ; 
சிறந்த ஒழுக்கமுமாகும் . பிறன் மனையாளைச் சேராதவர் 
களே இவ்வுலகத்தில் நன்மைக் கெல்லாம் உரிமையுடைய 
வர் . அறத்தில் தவறாமல் வாழ்பவன் யாரென்றால் , பிறன் 
மனைவியின் அழகைக் கருதா தவனேயாவான் , 
நாம் எளிதில் கைப்பற்றி விடலாமென்று பிறன் மனையா 
ளிடம் செல்வோன் , என்றும் அழியாத பழிக்கு உள்ளா 
வான் , 

ஆதலால் எல்லா நன்மைக்கும் உரிமையானவர் 
பிறர் மனைவியைச் சேராதோரே , 

பிறன் மனையாளை விரும்பா திருத்தலே தலைமையான 
அறமென்பதாம் . 


நசு 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


பொறை உடைமை - 
தன்னை வெட்டித் தோண்டுவோரையும் தாங்கிச் 
சுமப்பது நிலம். அதுபோலத் தம்மைப் பழிப்போர் குற்றத் 
தைப் பொறுத்துக்கொள்வதே உயர்ந்தது . ஒருவர் 
அளவுகடந்து செய்த தீங்கைப் பொறுக்கவேண்டும் , 
அதை உடளே மறக்கவும் வேண்டும் . நிறைவான குணம் 
எப்போதும் தன்னிடம் இருக்க ஒருவன் விரும்பினால் , 
பொறுமையை விடாது கைக்கொண்டு நடக்கவேண்டும் . 
ஒருவன் கெடுதல்செய்தால் தானும் அவனுக்குத் திரும்பக் 
கெடுதி செய்யாதிருப்பதுவே நல்லது ; செருக்கினால் தீங்கு 
செய்தவரை , தான் பொறுக்குங் குணத்தாலே வெல்லு 
தல் வேண்டும் ; அக்குணம் பெற்றோர் , முற்றத் துறந்த 
முனிவரினும் உயர்ந்தோராவர் . 
வறுமையினும் 

கொடிய 

வறுமையாவது விருக் 
தினரை உபசரியா திருப்பது ; அதுபோல் வலிமையிற் 
சிறந்த வலிமை யென்பது அறியார் செய்யும் தீங்கைப் 
பொறுப்பதாம் . ஆதலால் தீமை செய்தார்க்குத் தீமை 
செய்தாரை உயர்ந்தோர் ஒரு பொருளாக மதிக்கமாட்டார் . 
-தீமையைப் பொறுத்துக்கொள்வோரைப் பொன்னினும் 
உயர்வாக மதிப்பர் . தீமை செய்வோர்க்குத் தாமும் தீமை 
செய்தால் அவர்கட்கு அன்று ஒருபொழுது மட்டுமே 
உண்டாகும் நிலையிலா இன்பம் ; தீமையைப் பொறுத்துக் 
கொண்டோர்க்கோ எந்தக் காலத்தும் இன்பமும் புகழும் 
நிலைத்து நிற்கும் . 

ஆதலால் பொறுமையை எக்காலத்தும் கைக் 
கொள்ள வேண்டு மென்பதாம் . 


அறத்துப்பால் 


கா 


கள . அழுக்காறாமை 
பொறாமை யில்லாத குணத்தை ஒருவன் ஒழுக்க 
மாகவே 

கொள்ளவேண்டும் . அப்படிக் கொண்டால், 
அதைப்போல் உயர்ந்தது வேறொன்றும் இல்லை . அறத் 
தையும் செல்வத்தையும் வேண்டாதவனே பொறாமை 
யுடையவன் . அப் பொறாமையால் கெடுதல் வருவதை 
யறிந்து பாவச்செயல்களை யாரும் செய்யமாட்டார்கள் . 
பொறாமைக் குணமுடையவர்கட்குப் பகைவரே வேண்டுவ 
தில்லை ; பகைவர் செய்யும் கெடுதல் எல்லாம் , இப் 
பொறாமை ஒன்றே செய்துவிடும் . 

ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு பொருள் கொடுத் 
தால் , அதற்குப் பொறாமை கொள்வது கூடாது . கொண் 
டால் அவன் சுற்றத்தார் கூட உண்ண உணவு , உடுக்கத் 
துணி இல்லாமல் வாடி வருந்துவர் . எனவே இவனுக்குத் 
துன்பம் அளவுகடந்து வரும் . பொறாமைக்குண முள்ளவ 
னிடம் திருமகள் இருக்காது விலகுவாள் ; தனக்கு மூத்த 
வளான மூதேவியை அவனிடம் போய் இருக்கும்படி 
காட்டிவிட்டுச் செல்வாள். ஆதலால் பொறாமை யென்னும் 
பாவி செல்வத்தைக் கெடுக்கும் ; கீழான நிலையில் 
கொண்டுபோய் விட்டுவிடும் . 

பொறாமையுள்ளவன் உயர்வும் , அஃதில்லாதவன் 
தாழ்வும் , ஒரோ ஒருகால் நாம் பார்க்கிறோம் ; அதை நாம் 
நன்றாக எண்ணிப் பார்த்தால் தெரியும் . 

அஃது அழுக்காறு கொண்டு மேன்மையடைந்தவர் 
யாருமே யில்லை ; அழுக்காறு இல்லா தவர் தாழ்வடைந்த 
தும் இல்லை . 

ஆகையால் பொறாமைக் குணத்தை விட்டுவிட்டு நல் 
வழியில் நடப்பதே உயர்ந்த அறமாகு மென்பதாம் . 


க 

திருக்குறள் பொருள் விளக்கம் 
கஅ . 

வெஃகாமை 
மனச் சான்றை மறைத்துப் பிறர் பொருளை க்கொள்ள 
ஆசைகொள்ளுதல் கூடாது ; அப்படிக் கொண்டால் 
அவன் குடி 

கெடும். குற்றமும் வரும் . அதனால் , 
உயர்ந்தோர் , பிறர் பொருளை விரும்பிக் கீழான செயலைச் 
செய்யார் . அறத்தால் வரும் இன்பத்தை வேண்டுவோன் , 
சிறு இன்பத்தை விரும்பான் ; அதற்காக அறமல்லா தவை 
களைச் செய்யமாட்டான் . ஐந்தறிவால் வரும் ஆசையை 
வென்ற மேலோர் நாம் வறியவர் தாமே என்று பிறர் 
பொருளைக் கவர்ந்துகொள்ள நினையார் ; அஃகி எல்லா 
ரிடத்திலும் . பொருளை விரும்பிக் கொடுஞ்செயல்களைப் 
புரிவானானால் அவன் வருந்திக் கூர்மையாகக் கற்றுள்ள 
கல்வியினால் பயனொன்றும் இல்லை . அருளை விரும்பினோன் , 
அறவழியில் நடப்போன் ஆனாலும் பிறர் 

ஆனாலும் பிறர் பொருளைக் 
கொள்ளை கொள்ள நினைத்தால் கெடுவான் . 

ஆதலால் 
அதை விரும்பாது 

இருக்கவேண்டும். ஏனெனின் , 
அதனால் நன்மைபெற முடியாது . அறத்தின் தன்மையை 
அறிந்து நடப்போரிடம் திருமகள் தானேவந்து குடிகொண் 
டிருப்பாள் . முன்பின் வருவனவற்றை ஆராயாமல் பிறன் 
பொருளைக் கொள்ள நினைத்தால் அது கெடுதியையே 
கொடுக்கும் . அதை வெஃகாமல் வாழும் உயர்வு வெற்றி 
தரும் , குறையாத செல்வம் பிறன் பொருளை விரும்பாததே . 
ஆதலால் பிறன்பொருளை விரும்பாமல் இருக்குக . அதை 
விரும்பினால் நல்ல பயன் கிட்டாது . 

ஆதலால் பிறர் பொருன விரும்பாதிருத்தலே நல்ல 
அறமாகும் என்பதாம் . 


அறத்துப்பால் 


ககூ . புறங் கூறாமை 
ஒருவன் வாயாற்கூட அறத்தைச் சொல்லாதவன் ; 
ஆனாலும் , அவன் பிறனொருவனைப் பற்றிக் குற்றம் குறை 
கூறாதவன் ஆயின் அதுவே சிறந்தது ; . இனியது . புறங் 
கூறித் திரிந்து பயனில்லாத வாழ்க்கை வாழ்வதைவிடச் 
சாவதுவே மேல் , நேரே ஒருவன் குற்றத்தை மறையாமல் 
சொன்னாலும் குற்றமில்லை . ஆனால் அவனைக் காணாத 
போது பழித்துச் சொல்வதுமட்டும் கூடாது . ஒருவனைக் 
காணாதபோது பழிதூற்றுவது அறத்தையும் கெடுத்துப் 
பாவஞ்செய்வதினும் கொடிய தாகும் . 

பிறன் குற்றத்தைச் சொல்லுவோன் தன் குற்றத்தை 
மிகைப்படுத்திப் பிறன் கூறிப் பழிப்பானேயென்று அஞ்ச 
வேண்டும் . எல்லாரும் மகிழும்படி குணங்களைச் சொல்லி 
அயலாரையும் உறவு செய்து கொள்ளத் தெரியா தவர் 
இயல்பாகவுள்ள உறவினரையும் புறங்கூறிப் பிரியச்செய்து 
விடுவர் . இப் புறங் கூறுவதில் பழகியவர் தம் நண்பர் 
குற்றத்தையும் எடுத்துக் கூறிப் பழி தூற்றுவர் . அப்படி 
யானால் அவர்கள் பகைவரைப் பற்றிப் பழி தூற்றுவதோ 
சொல்லவேண்டுவதில்லை . அப்படிப் பட்டவர் உடலை 
இந் நிலம் 

சுமந்துகொண்டு இருப்பது அறத்தை 
எண்ணித்தான் . ஆதலால் இவர்கள் பூமிக்குப் பாரமாகவே 
இருக்கிறார்கள் . 

பிறர் குற்றத்தை ஆய்ந்து காண்பார்போலப் புறங் 
கூறு தலாகிய தன் குற்றத்தையும் நினைத்துப் பழிகூறாமல் 
இருப்பவனுக்கு அவன் வாழ்க்கையில் எந்தத் துன்பமும் 
வந்து நேராது 

ஆகவே பிறனைப் பற்றிப் புறங்கூறாது இருத்தலே 
உயர்ந்த அறமாகு மென்பதாம் . 


உ0 


திருக்குறள் பொருள் விளக்கம் 
20. பயன் இல சொல்லாமை 
ஒருவன் எல்லோரும் வெறுக்கும்படி பயனற்ற சொற் 
களைப் பேசினால் அவன் யாவராலும் இகழப்படுவான் . 
அசி சொற்களை நல்லோர் பேசினாலும் அவர்க்குரிய மேம் 
பாடும் சிறப்பும் கெடும் . ஆதலால் அறத்துக்குப் புறம் 
பானவைகளைச் சொன்னாலும் சொல்லலாம் . ஒன்றுக்கும் 
பயனில்லாத சொற்களை மட்டும் சொல்லுதல் ஆகாது . 
அப்படிப் பயனற்றவைகளைப் பேசுவோரை மனிதரென்றே 
சொல்லவொண்ணாது . மக்களுள் பதரென்றே சொல்ல 
வேண்டும் . 

வீண்பேச்சுப்பேசப்பழகியவனுக்கு அப்பழக்கம் அறத் 
தின் நன்மையினின்றும் விலகச் செய்யும் . அப் பேச்சு தம் 
நண்பருக்குத் தீமை செய்வதினும் கொடியது. உயர்ந்த 
பொருள்களை ஆராய்ந்து கண்டறிந்தவர் வீண் சொற்கள் 
பேசவேமாட்டார் . உண்மை அறிவுள்ளோர் மறந்தும் 
கூடப் பயனில்லா தவைகளைப் பேசமாட்டார்கள் . 

பயனில்லாத பேச்சே ஒருவனை இவன் நன்மை 
இல்லாதவனென்று விளக்கிக் காட்டும் . 

ஆதலால் ஒருவன் பயன் இல்லாத சொற்களைப் 
பேசுதல் கூடாது . 

பயனுள்ள சொற்களையே எப்போ 
தும் பேசுதல் வேண்டும் . 

பயனுள்ள சொற்களைப் பேசுதல் மிகச் சிறந்தது. 
என்பதாம் . 


அறத்துப்பால் 


படை 


உக . தீவினை அச்சம் 
நல்லோர் தீவினைக்கு அஞ்சுவர் ; தீயோர் தீவினைக்கு 
அஞ்சமாட்டார் . கெட்ட செயல் கெடு தலையே தருவதால் 
அதை நெருப்பினும் கொடிய தாக நினைத்து அஞ்ச 
வேண்டும் . 

ஒருவன் மறந்தும் கூடப் பிறனுக்குக் கெடுதல் 
செய்யக்கூடாது ; அதைச் செய்தால் அறமே அவனைக் 
கெடுக்கும் . தன்னைத் தீமைகள் வந்து வருத்த வேண்டா 
வென எண்ணுவோன் பிறருக்குத் தீமை செய்தல் கூடாது . 
தடுக்கமுடியாத எவ்வளவு கொடிய பகையைக் கூடத் 
தடுத்துவிடலாம் . ஆனால் தீவினைப் கையைமட்டும் 
தடுக்கவே முடியாது ; அது தவறாமல் கெடுதல் செய்தே 
தீரும் . 

தம் நிழல் தம்மைவிட்டு நீங்காமல் இருப்பதுபோலத் 
தீவினையும் அதைச் செய்தோனுக்குத் தவறாமல் கெடுதி 
செய்தே நிற்கும் . ஆதலால் , பகைவருக்குக்கூட ஒருவன் 
தீமை செய்தல் ஆகாது . இலனென்று அவ்வாறு செய்யா 
திருப்பது எல்லா அறிவினும் சிறந்த முதன்மையான 
அறிவாகும் . 

ஒருவன் தனக்குக்கூட , அன்புடையனாக இருக்க 
விரும்பினால் எந்தத் தீய செயலையும் செய்யாதிருக்க 
வேண்டும் . தம்மவர் அயலார் பகைவர் என்னும் பாகு 
பாடு இல்லாமல் யாருக்கும் நன்மையே செய்தால் தமக் 
குக் கெடுதலே வராது என்று உறுதியாக நம்பலாம். 

ஆதலால் தீவினைக்கு அஞ்சி நல்வழியில் நடத்தலே 
உயர்ந்த அறமாகும் என்பதாம் . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

உஉ : ஒப்புரவு அறிதல் 
மேகம் மழை பெய்கிறது ; ஆனால் அது எந்த 
உதவியும் அதற்காக வேண்டுவதில்லை . அதுபோல 
நல்லோர் தாம் செய்யும் நன்மைக்காக ஒன்றையும் 
விரும்பமாட்டார்கள். பாடுபட்டுத் தேடிய பொருளுடை 
யார் சிறந்தவராக விருப்பின் அப்பொருள் முழுவதும் 
அறத்திற்கேயாகும் . கடமையைப் போல மண்ணுலகம் 
விண்ணுலகம் இரண்டினும் உயர்வானது ஒன்றும் இல்லை. 
இதை அறிந்துள்ளவனே உயிரோடு இருப்பவன் . அதை 
அறியா தவன் இறந்துபோனவரில் ஒருவனாகவே வைக்கப் 
படுவான் 

இத் தன்மையானவன் பெற்ற செல்வம் , எல்லோரும் 
உண்ணும் ஊருணி நீரைப்போலப் பயன்பட்டு இருக்கும் ; 
அச் செல்வம் எல்லோருக்கும் வேர் பட்டை இலை தளிர் 
முதலியவற்றால் நலம் தருகின்ற மரம் , ஊர்க்கு நடுவில் 
பழுத்து நிற்பது போல் உதவியாக இருக்கும் . மேலும் 
மருந்துக்கு ஆகின்ற மரம் ஒருவருக்குத் துன்பம் வந்த 
போது பேருதவியாகவும் இருக்கும் . அதுபோல் யாருக்கும் 
பல வழிகளாலும் உதவி செய்தல் வேண்டும் . இவ் 
வு தவியைத் தவறாமல் செய்வோர் , தமக்குச் செல்வமில் 
லாதபோதும் செய்யத் தவறமாட்டார்கள் . இக் கடமை 
யைச் செய்வோனுக்குப் பொருட் கேடு வந்தாலும் செய் 
வன் . வருந்த வேண்டியதாகவே தான் அடிமைப்பட்டுச் 
செய்ய நேரினும் அடிமைப்பட்டுஞ் செய்து முடிப்பன் . 
ஆதலால் நல்லவைகளைத் தவறாமல் செய்வது சிறந்த 
அறநெறியாகு மென்பதாம் . 


அறத்துப்பால் 


உக 


ஈகை 


ஈகையென்பது ஏழைகட்கு வேண்டிய தொன்றைக் 
கொடுத்தல் , மற்றவர்க்குக் கொடுப்பது ஈகை யாகாது ; 
தம் பயன் கருதியதே ஆகும் . 

ஒன்றைப் பிறரிடம் வாங்குவது அறமென்று உலகத் 
தார் சொன்னாலும் அப்படி வாங்கிக் கொள்வது நன்றல்ல . 
ஒருவர்க்கு ஒன்றைக் கொடுப்பதே நல்லது . அதனால் 
மேல் உலகப் பதவி கிட்டாதென்று சொல்வோர் இருந் 
தாலும் கொடுப்பதுவே நல்லது . 

தவஞ் செய்வார்க்குப் பெருமை தம் பசியைப் 
பொறுத்துக் கொண்டிருப்பதே . அப் பெருமையும் சோறு 
கொடுத்துப் பசியை ஒழிப்பவன் பெருமைக்குக் குறை 
வானதே . 

ஏழைகளின் பசி தீரக் கொடுப்பதுவே தன் செல் 
வத்தைப் பேணிவைக்கும் இடமாகும் . அப்படிப் பகுத் 
துக் கொடுப்பவனுக்கு எக் காலத்திலும் பசித் துன்பம் 
வராது . அப்படிக்கின்றித் தாம் மட்டும் 
இரந்து கேட்டு வாங்குவதினும் மிகக் கொடுமையானது . 
பொருளைத் தேடிவைத்துப் பின் அதை இழந்து நிற்போர் 
இரக்கமற்றவர் ஆவர் . அவர் கொடுப்பதால் வரும் 
இன்பத்தை யறியா தவர் . யாருக்கும் இறந்து போவதைப் 
போல் துன்பம் வேறில்லை , கொடுக்கும் மனம் இல்லா 
விட்டால் இருப்பதிலும் சாவதே இனிமையானது . 

ஆதலால் ஈவதே சிறந்த அறமெனப் படுவதாகு 
மென்பதாம் . 


உண்பது , 


உச 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


உச . புகழ் 
ஒருவருக்கு ஒன்றை ஈவது ; அதனால் நல்ல பெயர் 
பெற வாழ்வது ; இவைதாம் பிறவிப் பயன் . உலகத்தில் 
மேன்மைப்படுத்திப் பேசுமொழிகளெல்லாம் இரப்போர்க்கு 
ஈவாரின் புகழ்மொழிகளே . 

ஆதலால் உலகில் 

புகழ் 
ஒன்றே நிலைத்து நிற்கக் கூடியது . 

ஒருவன் இவ்வுலகில் நிலைத்த புகழுக்குரிய ன் - செய் 
வானானால், மேலுலகிலுள் கா தேவர்கள் அவனையே போற் 
றுவர் , புகழுடம்பு வளர நேரும் செல்வக்குறைபாடும் , 
அப்புகழுடம்பு நிலைக்க நீங்கும் சாவும் தேடிக்கொள்பவர் 
பெரியோராவர் , மக்களாய்ப் பிறந்தால் புகழ்க்குரிய 
குணத்துடனேயே பிறக்க வேண்டும் ; இல்லையேல் பிறந் 
பயனில்லை ; அதினும் விலங்குப் 

விலங்குப் பிறவி கூடச் 
சிறந்தது . 

புகழுடன் வாழா தவரைப் பிறர் இகழ்வர் ; அதற்காக 
அவரை நொந்து கொள்வதில் பயனில்லை . தம்மையே 
தாம் நோவவேண்டும் . ஏனெனில் தனக்குப் பின் விலைத் 
திருக்கப் புகழென்னும் குழந்தையைப் பெற வேண்டும் , 
அதைப் 

பெறாதொழிந்தால் இழுக்கே ஆகும் . புகழ் 
இல்லா தவர் இருக்கும் நாட்டில் விளைவுப் பயனும் குறை 
யும் . ஆகவே வசையில்லாமல் வாழ்வோரே உயிருடன் 
இருப்பவராவர். மற்றையோர் இருந்தும் இறந்தோரே . 

உலகிற் பிறந்த மக்களுக்கு இரண்டு உடம்புகள் 
உண்டு, ஒன்று புலால் உடம்பு ; மற்றொன்று புகழுடம்பு . 
அப் புகழுடம்பு அழியாதது : அதைப் பெற்றவரே 
அறிவாளிகள் , எனவே , புகழுடன் கூடி வாழும் வாழ்க் 
கையே உயர்ந்தது என்னலாம் . 


அறத்துப்பால் 


உடு 


ஆதலால் 


நன்கு 


உரு . அருளுடைமை 
செல்வங்களில் எல்லாம் சிறந்தது அருள் என்னும் 
செல்வம் ஒன்றே . பொருட் செல்வமோ நற்பண்பில்லாத 
மக்களிடத்தும் இருக்கின்றது . 
ஆராய்ந்து பார்த்து அருள் ஒன்றையே கொள்ளுதல் 
வேண்டும் . பல வழிகளில் பார்த்தாலும் ஒருவனுக்கு 
அருள் ஒன்று தான் துணையாக இருக்கின்றது . அருள் 
நிறைந்த மனமுடையார் இருள் நிறைந்த துன்பவுலகம் 
சேரார் , பணமில்லா தவர் ஒரு காலத்தில் பணம் படைத்த 
வர் ஆகிவிடுவர் . ஆனால் அருளென்னும் இரக்க 
மில்லா தவர் எப்போதும் இரக்கமில்லா தவராகவே இருப் 
பர். அவர் கட்கு இரக்கம் வருவது அருமை . அவர்கள் 
அருளுடையவர்கள் 

கள் ஆகவும் முடியாது . 
நுட்ப 

அறிவு இல்லாதவன் ஒரு பொருளின் 
உண்மையைக் 

வொண்ணாமல் போவதுபோல் 
ரக்கமில்லா தவன் செய்யும் அறமும் ஒருபோதும் அறத் 
தின் பயனைத் தராது . இரக்கமின்றித் தீமை செய்வோரை 
முன் பிறவியிலும் உயர்ந்த உறுதிப் பொருளை மறந்து 
கைவிட்டவரென்றே பெரியோர் சொல்வர் . 

செல்வப் பொருள் இல்லா தவர்க்கு இவ்வுலக இன்பம் 
இல்லாதது போல அருட் செல்வம் இல்லா தவர்க்கு 
மேலுலக இன்பம் கிட்டாது . இரக்கம் உள்ளவர்கட்கு 
எப்போதும் துன்பமே வராது ; அதற்கு இவ்வுலகமே 
சான்றாக அமைந்திருக்கின்றது . வேறொரு உயிரைப் பாது 
காப்போர்க்குத் தன் உயிரைப் பற்றி அஞ்ச வேண்டுவ 
தில்லை . 

ஆகவே அருளிரக்கமே சிறந்த அறமாகுமென்ப 
தாம் . 


காண 


உசு 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


உசு . புலால் மறுத்தல் 
தன் உடம்பை வளர்க்க மற்றோர் உடம்பை உண்ப 
வனுக்கு இரக்கம் இருக்காது . பொருளைப் பாதுகாவாத 
வனுக்கு அதனால் வரும் நன்மை கிட்டாதது போலப் , 
புலால் உண்பவர்க்கு அருளால் வரும் நன்மை கிட்டாது . 
கொலைக் கருவி ( வாளை ) யைக் கையில் வைத்திருப்போன் 
மனம் எதையும் வெட்ட நினைப்பது போல் , புலால் 
உண்பவன் மனமும் எந்த உயிரையும் கொன்று அதன் 
தசையைத் தின்னவே தூண்டும் . ஆதலால் , இரக்க 
மென்பது ஓருயிரையும் கொல்லாதிருத்தல் . அப்படிக் 
கொல்லுதல் கொலைப்பாவம் . அக் கொலையால் கிடைக் 
கும் புலாலை உண்பது கொடும்பாவம் . 

உலகத்தார் தின்பதற்கு உயிர்களைக் கொல்லாதிருக் 
தால் , யாரும் உயிர்களைக் கொன்று அதன் புலாலை 
விலைக்கு விற்கமாட்டார்கள் , புலால் என்பது வேறோர் 
உடலின் புண்ணே . 

அதன் உண்மை தெரிந்தோர் 
நட்டைப் பெற்றால் புலால் உண்ணக் கூடாது . ஓருயிரைப் 
போக்கி அதன் உடல் தசையை நல்லறிவுடையோர் 
உண்ணமாட்டார்கள் . ஆயினும் வேள்வி (யாகம்) செய்து 
பெறும் நன்மையினும் ஓருயிரைக் கொன்று அதன் 

உண்ணாமலிருப்பதுவே நல்லது . ஒருயிரையும் 
கொல்லாதவன் , புலால் உண்ணாதவன் எவனோ, அவனை 
எல்லா மக்களும் கைகுவித்து வணங்குவர் . 

வணங்குவர் . புஜால் 
உண்ணாதவனே உயிருடன் இருப்பவன் ஆவான் ; புலால் 
உண்டவனை நரகம் வெளியில் விடாமல் தன் உள்ளேயே 
அமிழ்த்தும் . 

ஆகவே புலால் உண்ணாத அறம் மிகச் சிறந்தது 
என்னலாம் . 


புலால 


அறத்துப்பால் 


உன் 


உஎ. தவம் 
தவமென்பது தமக்கு வந்த துன்பத்தைப் பொறுத் 
துக் கொள்ளுதல் ; எந்த உயிருக்கும் துன்பஞ்செய்யா 
திருத்தல் ஆகிய இரண்டு தன்மையுமேயாம் . அத் தவமும் 
முன் தவஞ்செய்தவர்க்கே கைகூடும் . அஃதில்லா தவர் 
தவஞ்செய்ய முன் வந்தாலும் அது கைகூடி வராது . பகை 
வரை அழித்தல் ; தம்மைச் சார்ந்தாரை உயர்த்து தல் 
எல்லாம் நினைத்தால் தவம் ஒன்றால் செய்யமுடியும் . ஆதி 
லால் விரும்பியதை விரும்பியபடி செய்யத் துணையாக 
இருப்பது தவம் ; அதை இடைவிடாது மேலும் மேலும் 
செய்யவேண்டும் . ஆகவே தவஞ்செய்வோரே தம்முயிர் 
ஈடேறும் வேலையைச் செய்வோராவர் ; அஃதில்லார் உலக 
மயக்கத்தில் வீழ்ந்து வீண் செயலைச் செய்வோரேயாவர் . 
பொன்னைப் புடம்போடப் புடம்போட அதன் மாற்றுஉயர் 
வதுபோல , துன்பம் வருத்த வருத்தத் தவஞ்செய்வோர்க்கு 
அறிவொளி மிகுதியாகும். தவஞ்செய்கிற ஆற்றல் பெற்ற 
வர்க்குக் கூற்றுவன் துன்பத்தினின்றும் நீங்கவும் முடியும் . 
உலகத்தில் தவஞ்செய்யாமல் பலர் இருப்பதற்குக் காரணம் , 
துன்பம் பொறுப்பார் சிலரும் , அதைப் பொறுக்கமாட்டார் 
பலரும் இருப்பதுவே . அஃதல்லாமலும் , பற்றை அறுத் 
துத் துறவறமடைந்தார்க்கு நன்மை செய்யவேண்டியே 
இவ்வளவு சிறந்த தவத்தைச் செய்ய மக்கள் மறந்து 
விட்டுவிட்டார்கள்போலும் ! தன்னுயிரைத் 
உரிமையாய்ப் பெற்ற தவமுடையவனை மற்ற உலக மக்கள் 
எல்லோரும் தொழுது நிற்பர். 

ஆகலான் , எல்லோருக்கும் தவமே சிறந்ததாகு 
மென்பதாம் . 


தனக்கே 


உஅ 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


தன் 


உலகை 


உஅ. கூடா ஒழுக்கம் 
தன் மனமறிய ஒழுக்கத்தில் வழுவுதல் கூடாது ; 
நழுவினால் உயர்ந்த தவக்கோலத்தால் பயனொன்றுமில்லை . 
வஞ்ச மனத்தான் பொய் யொழுக்கத்தைக் கண்டு ஐந்து 
பூதங்களும் தம்முள் சிரித்து அவனை இகழும் . 
மனத்தை அடக்கும் வலிமையில்லாதவன் அவ்வடக்க 
முடையார் போல் தவக்கோலம் மட்டும் கொண்டிருத்தல் , 
காளைமாடு புலித்தோலைப் போர்த்துக்கொண்டு பயிர்களை 
மேய்ந்தழித்ததை ஒக்கும் . தவக்கோலங்கொண்டு மக்களை 
ஏமாற்றிக் 

கீழ்மைய 

மயானவைகளைச் செய்வது , வேடன் 
புதரில் மறைந் திருந்து பறவைகளை வலைபோட்டுப் பிடிப் 
பதை ஒத்ததாகும் . 

ஏமாற்றுவதற்காகப் 
பற்றற்றவர்போல் வஞ்சித்து நடப்பார் , பின்பு என்ன 
செய்தோமென்று இரங்கி வருந்துவர் . 

மனத்து றவு 
கொள்ளாமல் முற்றத் துறந்தார்போல் வேடங்கொண்டு 
வாழ்வோரைப்போலக் கொடுமையானவர் வேறு யாருமே 
இல்லை , குன்றிமணி வெளிப்புறம்போலச் சிவந்த சிறந்த 
தவக்கோலத்தோடு காணப்பட்டாலும் அக்குன்றிமணி 
உட்புறம்போலக் கருமையான அறியாமை உடையோர் 
உலகில் பலர் இருக்கின்றார்கள் . அம்பு எவ்வளவு 
அழகும் கூர்மையும் கொண்டதாக இருக்கின்றது . ஆனால் 
அதன் செய்கை கொலையால் துன்பம் தருவது . யாழ் 
நரம்பும் பத் தரும் வளைவும்கொண்டு எவ்வளவு அழகில்லா 
மல் இருக்கின்றது , ஆனால் , அதன் செய்கை இசையால் 
இன்பந் தருவது . ஆதலால் ஒருவரை உருவத்தைக் 
கொண்டு மதிக்கக்கூடாது . அவரவர் செய்கைகளைக் 
கொண்டே மதிக்கக்கூடும் . தலையை மொட்டையடிக்கவும் 
வேண்டாம் ; தலைமயிரைச் சடை விழும்படி நீட்டி வளர்க் 
கவும் வேண்டாம் ; உலகத்தார் பழிக்காமல் ஒருவன் 
ஒழுக்கமாக நடந்தாலே போதுமானது . 

ஆகவே கெட்ட ஒழுக்கத்தைக் கைவிடவேண்டு 
மென்பதாம் . 


அறத்துப்பால் 


உக 


உக 


கக் கூடாது . 


உக . கள்ளாமை 
பிறர் இகழ்ச்சியை விரும்பாதவன் வேறொருவன் 
உடைமையைக் 

களவு செய்யக் கருதக்கூடாது ; அக் 
களவில் மனஞ் செல்லாது கட்டுப்படுத்தவும் வேண்டும் , 
பிறனுடைய பொருளைக் களவுசெய்ய மனத்தாலும் நினைக் 

நினைத்தால்கூட அது தீமையே கொடுக் 
கும் , களவினால் கிட்டும் செல்வம் தொடக்கத்தில் பெருகி 
வருவதுபோல் தோன்றும் . ஆனால் அது முடிவில் கெட் 
டொழியும் , களவில் முதிர்ந்த விருப்பம் அதன் முடிவில் 
நீங்காத துன்பத்தையே கொடுக்கும் . களவென்னும் 
பொய்யறிவு அளவை நூல்களை அறிந்தவரிடத்தே இருக் 
காது . அந் நூல்களை அறிந்தோரிடத்து அறம் நிலை 
பெற்றிருப்பது போலக் 

கற்றுக்கொண்டோர் 
நெஞ்சில் வஞ்சகம் நிறைந்து நிற்கும் . களவு ஒன்றையன்றி 
வேறு அறியா தவர் அக்களவை அளவுக்கு மிஞ்சச் செய்து 
அதனால் கெடுவர் . அருள் ஒன்றையே கருதி அன்புடைய 
வராக இருக்கும் இயற்கை , பிறர் சோர்ந்திருக்கும் காலம் 
பார்த்து அவர் பொருளைக்கொள்ள நினைப்பார்க்கு வராது . 

களவு செய்துகொண்டு வருவோர்க்குத் தம் உடம்புங் 
கூடக் கெடும் , அக் களவில் சேராதவர்க்கு மேல் உலக 
இன்பமும் கிட்டும் . 

ஆகவே களவை விரும்பாது இருப்பதே உயர்ந்த 
அறமாகு மென்பதாம் . 


சளவைக் 


O 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


மக்கள் 


ந .0 . 

வாய்மை 
யாருக்கும் எதற்கும் தீங்கு நேராதபடி சொல்வதே 
உண்மையாகும். ஒருவன் பொய் சொன்னாலும் அதனால் 
வேறொருவர்க்கு நன்மை தருமானால் அஃது உண்மையே 
ஆகும் . ஆதலால் , தன் நெஞ்சறியப் பொய்சொல்லாதிருக்க 
வேண்டும் . அவ்வாறில்லாமல் மனச்சான்றை மறைத்துப் 
பொய் சொன்னால் அப்பொய் வெளிப்பட்டபோது அந்த 
மனமே தன்னை வருத்தும் . ஒருவன் தன் மனமாரப் பொய் 
சொல்லாது வாழ்ந்தானானால் , அவனை உலக 
யாவரும் போற்றுவர் . அவன் தவமும் தானமும் தவறாமல் 
செய்து வருகின்றவனைப் பார்க்கினும் சிறந்தவன் ஆகின் 
றான் . ஆகையால் மெய்ம்மை பேசுவதைப்போல் வேறொன் 
றும் புகழ் தராது . அஃது ஒன்றே எல்லா அறத்தையும் 
சேர்த்துக் கொடுக்கும். ஒருவன் உண்மையே பேசுவது , 
உண்மையே பேசுவது என்று உறுதி கொண்டு உண் 
மையே பேசிவந்தால் , அவன் வேறு எந்த அறமும் செய் 
யவே, செய்யவே வேண்டுவ தில்லை . இதுவே எல்லா அறத் 
தையும் கொடுக்கும் . உடம்பைத் தூய்து ஆக்குவதற்கு 
நீரொன்றாலேயே முடிகின்றது . அதுபோல மனம் தூய 
தாவதற்கு உண்மையொன்றாலேயே முடியும். வெளி 
இருளைப் போக்கும் விளக்குகளெல்லாம் உள்ளிருளைப் 
போக்கமாட்டா ; இருட்டைப் போக்கும் உண்மை 
விளக்கே சிறந்த விளக்காகும் . நம்மால் ஆராய்ந்து 
பார்த்தவரையில் உண்மையைப் போல உயர்ந்தது ஒன் 
றிருப்பதாகத் தோன்றவில்லை . 

ஆகவே , உண்மையையே உயர்ந்த 
கொண்டு பேசிவரவேண்டு மென்பதாம் . 


உள் 


கடமையாக 


அறத்துப்பால் 


சினத்தை 


நக . வெகுளாமை 
தனக்குக் கீழ்ப்பட்டவரிடம் சினத்தை அடக்கிக் 
கொண்டவனே சினத்தை அடக்கின வன் ஆவான் . அதை 
விட்டுவிட்டுத் தன்னின் மேற்பட்டவரிடம் 
அடக்கினாலென்ன ? அடக்காதிருந்தால் என்ன ? 
ஏனெனின் ? தனக்கு மேலானோரிடம் செலுத்தும் கோபத் 
தால் தனக்குக் கெடுதலே வரும் . கீழானவரிடம் செலுத் 
தும் கோபத்தாலும் நன்மையில்லை . ஆதலால் வெகுளி 
வராதபடி, அதை மறந்துவிடுதல் நல்லது . யாரிடத்து 
வெகுண்டாலும் அதனால் கிடைப்பது தீமையே . 

அச் 
சினம் முகமலர்ச்சி அகமகிழ்ச்சிகளை ஒழித்து விடுகின்றது . 
அதனால் இக் கோபத்தைப் பார்க்கினும் ஒருவனுக்கு 
வேறு பகையென்ன இருக்கின்றது ? தன்னைத் துன்பத்தி 
னின்றும் 

காத்துக்கொள்ள விரும்பினால் கோபத்தை 
அடக்கிக் கொள்ள வேண்டும் . அஃதை 

அடக்காமல் 
விட்டுவிட்டால் அக் கோபம் அதை உடையவனைக் 
கொன்றுவிடும் . சினமென்னும் நெருப்பு அதற்கு உரிய 
வனைக் கொல்வதோடு நில்லாமல் அவன் இனத்தையும் 
கூடச் சுட்டெரித்து விடும் . நிலத்தில் அறைந்தவன் கை 
தவறாமல் நிலத்தில் அடிபடுவதைப்போல் சினம் உடைய 
வனும் கெடுவது உறுதியானது. தீச்சுடர் சுடுவதுபோல் 
துன்பஞ் செய்தவர் தன்னிடம் நன்மை வேண்டி வந்தால் 
அவரைக் கண்டவுடன் சினம் வராமல் நடப்பது மேலான 
புண்ணியம் . சினமுள்ளவர் உயிருடன் இருந்தாலும் , 
இறந்தவர்களைப் போன்றவரே. அச்சினத்தை விட்டோர் 
கள் பற்றெல்லாம் விட்ட பெரியோரினும் உயர்ந்தோராவர் . 

ஆகவே வெகுளியில்லாமல் இருப்பதுவே சிறந்த 
குணமென்று கூறலாம் . 


கூட் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

Ⓡ.உ . இன்ன செய்யாமை 
எல்லாச் சிறப்பையும் தருகின்ற செல்வத்தைப் பெற் 
றாலும் பிறர்க்குத் துன்பஞ் செய்யக்கூடாது . அதுவே , 
குற்றமற்ற பெரியோரின் குறிக்கோள் ; அது சினத்தால் 
ஒருவன் துன்பஞ் செய்தால் , தானும் அதற்குத் துன்பஞ் 
செய்யாமல் இருப்பதுவே ஆகும் . ஒருவர் தாமாகவே 
ஒருவனுக்குத் துன்பங் கொடுத்தால் அவருக்கு அது 
நீங்காத் துன்பத்தைக் கொடுக்கும் . ஆகவே , துன்பஞ் 
செய்தவரைத் தண்டிப்பது , அவர் நாணி ஒடுங்கும்படி 
அவர்க்கு நன்மை செய்வதே , வேறொரு உயிர்க்கு வந்த 
துன்பத்தைத் தனக்கு வந்ததுபோல் எண்ணித் துடி 
துடித்து அதைப் போக்கவேண்டும் . அப்படி நீக்காவிட் 
டால் அறிவு பெற்றிருந்தும் அவ்வறிவால் பயன் இல்லை . 
இது துன்பமானது என்று கண்டறிந்த செயலை யாருக் 
கும் செய்வது கூடாது . 

ஒருவன் தனக்குவந்த துன்பத்தை அனுபவித்திருந் 
தும் என்ன நினைத்து மற்ற உயிர்களுக்குத் துன்பஞ் செய் 
கின்றான் ? எந்த இடத்திலும் எந்தக் காலத்திலும் மனத் 
தால், எண்ணித் துன்பம் செய்யாமலிருப்பதே சிறந்த 
புண்ணியம் . . ஒருவனுக்கு மற்றொருவன் முன்னேரத்தில் 
ஒரு துன்பத்தைச் செய்தால் அதற்குப் பின்னோத்தில் 
அத் துன்பம் தனக்குத் தானே வந்து சேரும் . ஆதலால் 
ஒருவனுக்கு ஒரு துன்பஞ் செய்தால் , அத் துன்பம் 
தனக்கே திரும்பிவந்து சேருகின்றது . எனவே, துன் 
பத்தை வெறுப்பவர் எவரோ அவர் யாருக்குமே துன்பஞ் 
செய்யமாட்டார் . 

ஆகவே ஒருவர்க்கும் துன்பஞ் செய்யாத பேர றமே 
சிறந்தது என்னலாம் . 


அறத்துப்பால் -1 


5.க. கொல்லாமை 
அறத்தினது செய்கையாவது ஒருயிரையும் கொல்லா 
திருத்தலே . அப்படிக் கொன்றால் அதுவே பாவச்செயல் 
எல்லாம் தரும் . தேடியவற்றைப் பகுத்துக் கொடுத்து 
அதனால் பலவுயிரையும் பேணு தல் சிறந்த புண்ணியம், 
கொலையைத் தடுக்கும் வழியுமாகும் . முதன்மையான அறம் 
எந்த உயிரையும் கொல்லாமல் இருப்பது . அதற்கு 
அடுத்தபடியாக உள்ள அறம் பொய் பேசாமல் இருப் 
பது . நல்ல நெறியென்று சொல்லப்படுவது எவ்வுயிரையும் 
கொல்லாமல் பாதுகாக்கக் கருதும் நெறியே . பிறப்பு 
இறப்புக்கு அஞ்சித் துறவு பூண்டவரைப் பார்க்கினும் 
கொல்லா அறத்தைக் 

கொண்டவ 

வனே உயர்ந்தவன் 
ஆவான் . ஆதலால் தன்னுயிர் போவதாக இருந்தாலும் 
வேறோர் உயிரை உடலை விட்டுப் பிரிக்கும் கொலை செய்தல் 
கூடாது . 

அதனால் நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் 
கூட அதில் கிடைக்கும் நன்மை மிகவும் தாழ்ந்தது . 
கொலைத்தொழில் செய்யும் மனிதர் அதன் இழிவைக் 
கருதும் நல்லோரால் புலையராகவே கருதப்படுவர் . பார்ப் 
பவர் அருவருக்கும் நோய்கொண்ட உடம்பும் வறுமையும் 
உடையவர்களே முன் பிறவியில் கொலைத்தொழில் செய்த 
வராவர் . ஆகவே , கொல்லாத அறத்தை விடாமற் 
கொண்டிருப்பவனைக் , கூற்றுவன் கூட, இவனை நாம் 
எப்படிக் கொல்வது என்று எண்ணி அவனைக் கொல்வ 
தற்கு வரமாட்டான் . 

ஆதலால் கொல்லாத அறம் எல்லாவற்றினும் மேம் 
பட்டது என்னலாம் . 


கூச 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


கோடி 


ந.ச. நிலையாமை 
நிலையில்லாத உலகத்தை நிலையுள்ளதென்று நினைக் 
கிற சிற்றறிவு மிகவும் கீழ்ப்பட்டது . - பெருஞ் செல்வ 
மாகச் செல்வம் பெருகி வருவது நாடகசாலைக்குக் கூத்துப் 
பார்க்க வருகின்ற கூட்டத்தைப் போன்றது . 
செல்வம் குறைந்து பின் அழிவதும் அக் கூட்டம் சிறிது 
சிறிதாகப் போவதைப் போன்றது . எனவே செல்வம் 
நிலையானது இல்லை . ஆதலால் உலகத்தில் நிலைக்கக் 
கூடியவற்றையே செய்யவேண்டும் . நம் உடம்பும் நிலையில் 
லாதது ; நேற்றிருந்தான் ஒருவன் , அவன் இன்றைக்கு இறக் 
தானென்று கேள்விப் படுகின்றோம் . இதுதான் உலகில் 
மிகுதியாக இருக்கின்றது . மக்கள் கண் இமைப்பொழுது 
நேரங்கூட இருப்போ மென்று கரு தமுடியாது. அவ்வா 
றிருந்தும் அவர்கள் நினைக்கின்றவையோ ஒரு கோடி 
யல்ல ; எத்தனை யோ 

அளவில்லா தவைகளை 
எண்ணுகிறார்கள் , 

உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிற நட்பு பறவைக் 
கூட்டிற்கும் பறவைக்கும் இருக்கிற நட்புப்போல் என்றும் 
நிலையில்லாதது . ஒருவனுக்கு உறக்கம் வருவதுபோல் 
சாவு வருகின்றது ; உறங்கினவன் விழித்தெழுவது போல் 
பிறப்பு வருகின்றது. தனக்கென ஒரு வீடு இல்லாமல் 
ஒட்டுக் குடியாக இவ்வுடலில் தங்கி வருகின்ற உயிர்க்கு 
இதுவரையும் தனி வீடாக ஒன்று அமையவில்லை போலும். 

ஆகவே ஒவ்வொருநாளும் நாள் ஒன்றுபோல் 
தோன்றுகிறது ; அது முடிவில் உயிரைப் போக்ரம் 
வாளாக மாறுகின்றது ; அதுவும் அறிவாளிகளுடன் கூடி 
னால் தான் தெரிகின்றது . நாவை உள்ளிழுத்துப் பேச 
வொட்டாமல் செய்யும் விக்கல் வருவதற்கு முன்பே நல்ல 
அறங்களைச் செய்தல் வேண்டும் . 

ஆதலால் நிலையில்லா தவற்றில் பற்றுவைத்தலால் 
பயன் இல்லை யென்பதாம் . 


அறத்துப்பால் 


கூடு. துறவு 
ஒருவன் எதை எதைவிட்டு நீங்குகின்றானோ அதத 
னால் வரும் துன்பத்திலிருந்து அவன் வருந்தமாட் 
டான் . எல்லாப் பற்றுக்களையும் விட்டவனுக்கு இன் 
பங்கள் உண்டு. அவைகளை விரும்பினால் பற்று தலை 
விட்டுத் துறக்க வேண்டும் . அப்பற்றினால் வரும் ஐந்தாசை 
களையும் விட்டுவிடு தல் வேண்டும் . தனக்கென உள்ள 
எந்தப் பொருளின் பற்றையும் துறக்க வேண்டும். 

தவஞ் செய்வார்க்கு எப்பொருளிலும் பற்று இல்லா 
மல் இருப்பதுவே இயற்கையானது . அதை விட்டுவிட்டு 
ஏதேனும் ஒன்றைப் பற்றிக்கொண்டிருப்பது மீண்டும் 
தவத்தைக் கெடுப்பதாகும் . பிறப்பை ஒழிக்க நினைத்த 
வர்க்கு உடம்பும் ஒரு சுமையாகத் தோன்றும் ; அப்படி 
யானால் , அவர்கட்கு உலகத்தில் வேறென்ன தொடர்பு 
உண்டு ? 

யான் எனது என்னும் பாசத்தைக் கெடுத்த 
வனுக்குத் தேவர்க்குங் கிட்டாத இன்ப உலகம் கிடைக் 
கும் ; பற்றை விடாமல் பிடித்துக்கொண்டு இருப்பவர்க் 
குத் துன்பங்களும் பற்றிக்கொண்டு விடமாட்டா ; 
எல்லாப் பாசங்களையும் கடந்தவரே வீட்டுநெறிக்கண் 
நின்றவராவார் ; அப் பாசத்தைக் கடவா தவர் , பிறப்பு 
இறப்பு வலையில் அகப்பட்டுக் கொண்டவரேயாவர் . 
பற்றற்றால் தான் ஒருவன் பிறப்பை அறுப்பான் ; பற்று 
விடா தவனுக்கு மேலும் மேலும் பிறப்பு வந்துகொண்டே 
யிருக்கும் . 

ஆசைக்கட்டு நீங்கவேண்டும் ; அதற்கு எல்லாக் 
கட்டுக்களையும் கடந்த இறைவன்பால் அன்பைப் பற்றிக் 
கொள்ள வேண்டும் . 

ஆகவே எல்லாப் பற்றையும் விட்டு நீங்குதலே 
துறவாகு மென்பதாம் . 


கூக 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

க .. மெய்யுணர்தல் 
பொய்யான பொருளை மெய்யானது என்று நினைக் 
கும் மயக்கத்தால் கீழான பிறப்பு உண்டாகும் ; மெய்யறிவு 
பெற்றவர்க்குப் பிறப்பு நீங்கும் ; வீட்டின்பம் கிடைக்கும் . 
ஐயம் நீங்கி உண்மை தெளிந் தவர்க்கு இம் மண்ணுலகத் 
தைவிட வீட்டுலகம் பக்கத்திலேயே இருப்பதாகும் . 
ஐந்தாசைகளையும் அறுத்தவர்க்கும் மெய்யறிவு இல்லா 
விட்டால் பயனில்லை . எந்தப் பொருள் எப்படியெப்படி 
இருந்தாலும் , அந்தப் பொருளின் உண்மையைக் கண்டு 
தெளிந்து அறிவதே அறிவிற் சிறந்த அறிவாகும் . 

உண்மைப் பொருளைக் கண்டு கொண்டவர்களே 
இவ்வுலகில் மீண்டும் பிறவா தவர் ஆவார் . உண்மை 
யானதை ஒருவன் அறிந்துவிட்டால் , அவனுக்கு இனிப் 
பிறவி வருமென்று நினைக்க வேண்டுவதில்லை . பிறப்பு : 
என்னும் துன்பங்கெடச் சிறப்பான உண்மைப் பொருளைக் 
காண்பதுவே மெய்யறிவாகும் . எல்லாவற்றிற்கும் அடிப் 

உண்மையை உணர்ந்து நடக்கவேண்டும் ; 
அவ்வாறு நடந்தால் அதையழித்துவிட்டுத் துன்பங்கள் 
அணுகா , 

காமம் சினம் அறியாமை என்னும் இம் மூன்றின் 
பெயர் கூடத் தம்மிடம் வராமற் காத்தால் , அவைகளால் 
வரும் வினைகள் , தம்மிடம் வராமற் கெடும் . 

ஆதலால் மெய்யறிவே பிறவியை அறுக்கும் மருந்து 
என் சொல்லலாம் . 


படையான 


அறத்துப்பால் 


கூள 


ங எ. அவா அறுத்தல் 
அவா ! என்னும் ஆசையே பிறவிக்கு நல்ல விதை. 
அது எல்லா 

உயிர்க்கும் எந்தக் காலத்தும் வரும் . 
ஒருவன் ஒன்றை வேண்டினால் பிறவாமல் இருப்பதையே 
வேண்டவேண்டும் . அப் பிறப்பு ஒழிவது ஆசை அற்றால் 
தான் . ஒன்றிலும் 

ஆசை கொள்ளாததைப் 

போல் 
சிறந்த செல்வம் வேறொன்றுமில்லை. எங்குப் பார்த்தா 
லும் அதை ஒத்ததும் இல்லை . ஒருவர்க்கு வீட்டுக்கு வழி 
யென்று சொல்லப்படுவது அவாவில்லாமல் இருப்பதுவே ; 
அதுவும் உண்மையுணரத் தானே வரும் . பிறவியற்றவர் 
என்றால் அவாவை அறுத்தவரே. அவ்வாறின்றி ஆசை 
யாதவர் பிறவியற்றுப்போனவராகச் சொல்ல முடியாது , 
ஒருவனை வீட்டு நெறி சேசாமல் கெடுப்பது அவாவே . 
அதை அஞ்சித் தம்மிடம் வராமல் காப்பதுவே துறவற 
மாகும் . அவாவை 

மிக 

அறுத்துவிட்டால் அவ 
ணுக்குக் கெடுதல் இல்லாத வழி வேண்டிய அளவு 
தானே வரும் . அவா இல்லாதவர்க்குத் துன்பமேயில்லை . 
அஃதுள்ளவர்க்கோ எல்லாத் துன்பமும் வரும் . துன்பத் 
தில் துன்பமாகிய ஆசை ஒருவனுக்கு அற்றுப் போனால் 
அவனுக்கு இடையறாத இன்பம் உண்டாகும் . 
வில்லாமல் பெருகிக் கொண்டிருக்கும் தன்மையான 
ஆசையை ஒழிக்க வேண்டும் ; ஒழித்து விட்டால் 
அதுவே பிறப்பு இறப்பு இல்லாத வீட்டுலக இன்பத்தைக் 
கொடுக்கும் . 

ஆகவே , அவாவை அறுக்க வேண்டியது முதன்மை 
யான தென்பதாம் . 


நிறை 


நது 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

1.அ. ஊழ் 
ஒருவனுக்குப் பொருள் கைகூடிவருங் - காலத்தில் 
-முயற்சி தானே வரும். அப் பொருளை இழப்பதற்கு முயற்சி 
இல்லாமல் சோம்பலே உண்டாகும் . உலகம் இரண்டு 
வேறுபாட்டோடு இருக்கிறது . அது பொருட் செல்வம் 
உடையார் ; கல்விச் செல்வம் உடையார் எனத் தனித் 
தனியே கொண்டு இருப்பது ; இவ்விரண்டும் ஒருவரிடத் 
தில் இருப்பது அரிது. அச் செல்வத்தைப் பெருக்க 
எண்ணினால் நல்லன தீயனவாக முடியும் ; தீயன நல்லன 
வாக முடியும் , ஆதலால் தனக்குக் கிட்டாத ஒன்றை 
வா என்று அழைத்தாலும் வாராது ; தனக்கு வருவ 
தொன்றைப் போ என்று துரத்தி விட்டுவிட்டாலும் 
போகாது . ஊழ்வினை வலிமையால் முன்பே வகுத்து 
வைத்தபடியே நடக்கும் . 

கோடிக் கணக்காக ஒருவன் பணத்தைத் திரட்டி 
வைத்திருந்தாலும் அவனுக்கு ஏற்பட்ட அளவுக்குத் 
தான் அதை அனுபவிக்க முடியும் . பொருள் மிகுதி 
அளவுக்குத் தக்கபடி நிரம்ப அனுபவிக்க முடியாது . 

நன்மையாக எல்லாம் நடக்கும்போது அதை இன்ப 
மாக நினைப்பவர், துன்பம் வருங்காலத்து என் வருத்தப் 
படவேண்டும் ? எவ்வளவோ நுட்பமான 

நூல்களைக் 
கற்றாலும் ஊழால் ஏற்பட்ட அவ்வவர் உண்மையறிவே 
மிகுந்திருக்கும் . கற்றதற்காகத் தனியே மிகுந்த அறிவு 
வந்துவிடாது . ஆதலால் , ஒருவன் ஊழ் வலிமையைக் 
கடந்து போக வேறொரு முயற்சி செய்தாலும் ஊழே 
அதையும் கடந்து தன் வலிமையைக் காட்டிவிடும் . 

ஆதலால் ஊழைப் பார்க்கினும் மிக்க வலிமையுடை 
யது வேறொன்றுமில்லை என்பதாம் . 


உ . பொருட்பால் 

ந.கூ. இறைமாட்சி 
படையும் குடி.களும் செல்வமும் அமைச்சும் நட்பும் 
அரணும் ஆகிய அறுவகை உறுப்பும் உடையவன் , 
அரசர்களுள் சிங்க ஏறுபோல் சிறந்தவனாவான் . அவ்வா 
றமைந்த அரசனுக்கு எதற்கும் அஞ்சாதிருத்தல் , ஈகைக் 
குணம், அறிவு , ஊக்கம் என்னும் நான்கு குணங்களும் : 
நிரம்பியிருத்தல் இயற்கையாகும் . இவைகள் நிரம்பிய 
அரசன் , எச் செயல்களையும் விரைவில் முடித்தல் , கல்வி , 
துணிவான செயல் இவைகளும் உள்ளவனாக இருத்தல் 
வேண்டும் . 

இவ்வுடைமையெல்லாம் பெற்ற மன்னன் , அற வழி 
யில் வழுவாது , தீமையை நீக்கி , வீரத்தில் மிக்கவனாய் 
இருப்பானானால் அவன் ஆட்சிபுரியும் ஆளுகை அரசு 
ஆகும். அவ்வரசு நாட்டுக்கு வேண்டும் பொருளை , அது 
வரும் வழியில் மேன்மேல் வளர்த்தல் , வந்த பொருளைத் 
திரட்டி வைத்தல் , அத் திரட்டிய பொருளைப் பாது 
காத்தல் , ஆகிய துறைகளில் வல்லமையுடைய தாகுதல் 
வேண்டும் . அச் சிறந்த மன்னன் , யாவரும் எளிதிற் 
காண அமைந்தவனாக , இன் சொல்லே பேசுபவனாக , 
இருப்பானானால் , உலகத்தார் அவனையே மிக உயர்த்திக் 
கூறுவர் . இன்சொல்லோடு ஈகைக் குணம் வாய்ந்த 
அவ் அரசனை , உலகம் புகழ் கூறிப் பெரிதும் பாராட்டும் ; 
அவன் நினைத்தன வெல்லாம் கைகூடும் . இம் முறையில் 
மக்களைக் காத்து வரும் மன்னனை மேற்பட்ட கடவுளாகக் 
கருதி மேல் நிலையில் வைத்து மக்கள் போற்றுவர். கேட்கும் 
காதுகள் வெறுக்கத் தக்க சொற்களைக் கேட்டும் பொறுமை 
யுடனிருக்கும் அரசன் பண்பைப் பாராட்டி மக்கள் அவன் 
குடைக்கீழ் வாழ விரும்புவர் ; வேண்டுவார்க்கு வேண்டி 
யவை கொடுத்தல் ; இரக்கம் , நடுநிலைமை , குடிகளைக் காத் 
தல் என்னும் நான்குடன் விளங்கும் அரசன் அரசர்கட் 
குள்ளே விளக்கொளிபோல் மேன்மையனாவன் . 


* 0 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


50. , கல்வி 


ஒருவன் கற்கவேண்டிய நூல்களை நன்றாகக் கற்க் , 
அவ்வாறு கற்றவன் , அக் கற்ற வழியிலேயே நடக்க 
வேண்டும் . எண்ணென்று கூறப்படும் கணித நூலையும் , 
எழுத்தென்று கூறப்படும் இலக்கண நூலையும் மக்கட்கு 
இரு கண்களென்று அறிந்தோர் கூறுவர் . கண்ணுடையவ 
ரென்று உயர்த்திச் சொல்லப்படுவோர் , கற்றவர்களே . மற்ற 
வர்கள் கண்கள் உடையவர்களானாலும் நல்லன அறிவிக்கும் 
கல்வியின்மையால் அவை முகத்தில் இரண்டு புண்களாம் . 

செல்வமுள்ளவனிடத்தில் வறியவர் குறையிரந்து 
நின்று அவரிடம் செல்வப் பொருளைப் பெறுவது போலக் 
கல்விப் பொருளையும் அஃதுடையாரிடத்துப் பணிந்து 
நின்று 

கேட்டுக் கற்றாரே உயர்ந்தோராவர் . அதற்கு 
நாணமுற்றுக் கல்லா தவர், இழிந்தாராவர் , மணற்பாங் 
குள்ள நிலத்தில் தோண்டிய கிணறு தோண்டிய அள 
வுக்கு நீர் ஊறும் ; அதுபோல , மக்கட்குத் தாம் கற்ற 
அளக்குவு அறிவு மேலோங்கி நிற்கும் . கற்ற ஒருவனுக்குத் 
தன்னாடேயன்றி எல்லா நாடும் , எல்லா ஊரும் தன் நாடு 
போல் எல்லாங் கொடுத்துப் பயன் தரும் . அவ்வாறிருக்க 
ஒருவன் என்ன காரணத்தால் தான் வயது முதிர்ந்து 
சாகுங்காலம் வரையிலுங் கூடக் கற்காமல் காலங் கழிக் 
கின்றானோ ? ஒரு பிறப்பிற் - கற்ற கல்வி , அவன் ஏழு 
பிறப்புக்களினும் வந்து பயன் கொடுக்கும் . அது , கூடிப் 
பேசி , அளவளாவி மகிழ்ந்து , பின்பு பிரியுங்கால் இனி 
எக்கால் இவரைக் காண்போ மென்று நினைக்கச் செய்யும் 
தகுதியுடையது . புலவர் தொழிலும் அதுவே ; கல்வி 
யால் , கற்ற தாம் இன்பமடைவதோடல்லாமல் , உலக மக் 
களும் இன்பமடைவது தெரிந்து கற்றறிந்தார் அக் 
கல்வியை மேலும் மேலும் விரும்புவர். ஆதலால் என்றுங் 
கெடாத உயர்ந்த செல்வம் கல்வி ஒன்றே . மற்றச் செல் 
வங்கள் அழிந்து போவதால் செல்வங்கள் ஆகா , 

ஆகவே , கல்வியே சிறந்த செல்வம் என்பதாம் . 


பொருட்பால் 


சாக . 


கல்லாமை 


ஒருவன், நூல்களில் எதையும் படிக்காமல் கற்றோர் 
கூடிய அவையில் ஒன்றைப் பேச முன்வருதல் , குறித்த 
இடம் ( கட்டம் ) இல்லாமல் உண்டை உருட்டிச் சூதாடினாற் 
போல் பயன்படாது போகும் . கல்வியில்லாதவன் , கற் 
றோர் அவையில் ஒன்றைக்கூற விரும்பு தல் , இரு கொங்கை 
களும் இல்லாத பெண் தான் சிறந்த அழகி யென்ற எண் 
ணத்தைப்போல் சிறப்புறாது . அது , நகைப்புக்கிடம் . 

கற்றார் அவையில் ஒன்றும் பேச எண்ணாதிருந்தால் , 
கல்லா தவர்களும் மிக நல்லவர்களென்றே சொல்லலாம் . 
ஏனெனின் , கல்வியில்லா தவனுடைய 

கூர்மையான 
அறிவு , மிக உயர்ந்ததாக இருந்தாலும் கற்றோர் அதனைப் 
புறக்கணித்து விடுவர் ; கல்லா தவன் ஒன்றைச் சொன் 
னால், கற்றவன் அதில் ஏதுங்கேட்டால் விடை தெரி 
யாது விழிப்பன் . கல்லா தவர்கள் , உயிரோடு இருக்கின் 
றார்களென்ற ஒன்றேயன்றி அவர்கள் உ.வர் நிலத்தைப் 
போலப் பயனற்றவர் , கல்லா தவன் தோற்றமும் அழகும் , 
உள்ளறிவு இல்லாமையால் பாவையின் அழகைப்போல் 
பயனற்றன . 

கல்லாதார் செல்வமுள்ளவராக இருப்பினும் , அவர் 
செல்வம் , யாருக்கும் பயனில்லாமல் தீமையே தரும் ; 
ஆதலால் , நல்லாரிடத்து உண்டான வறுமையிலும் இச் 
செல்வம் துன்பம் தருவதாம் ; கல்லா தவர் உயர்ந்த 
குடியிற் பிறந்திருந்தாலும் கீழ்க் குடியிற் பிறந்த கற்றவர் 
பெருமை அவர்க்கு வராது ; கிட்டாது ; ஆகவே , மாடு 
ஆடு முதலிய விலங்குகளோடு , கல்லா தவர்களை ஒப்பிட்டுச் 
சொல்லுதல் வேண்டும் . 

ஆகவே , கல்லாமையானது மிக்க இழிவுடையது 
என்பதாம் . 


சஉ 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


உ கேள்வி 
ஒருவனுக்குச் செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வ 
மாவது , 

காதால் கேட்கப் பெறும் கேள்விச் செல்வம் 
ஒன்றே . அச் செல்வம் , மற்ற எல்லாச் செல்வங்களிலும் 
சிறந்தது ; உயர்ந்தது . காதுக்கு உணவாகிய கேள்வி 
இல்லா தபோது தான் , சிறிது வயிற்றுக்கு உணவு ஊட்ட 
வேண்டும் . 
செவியுணவென்னும் 

கேள்வியையுடைய மக்கள் 
அவியுணவை உண்ணும் மேலோரோடு ஒத்த உயர்ந்த 
தன்மையராவர் . ஆதலால் ஒருவனுக்குக் கல்விகற்க 
வாய்ப்பில்லாது போனாலும் கற்றோர் சொல்லும் அரும் 
பொருள்களைக் கேட்குக . அக் கேள்வியறிவு தனக்குத் 
தளர்ச்சி வந்த காலத்து ஊன்றுகோல் போல் வந்து 
தாங்கும் . வழுக்கித் தள்ளும் சேற்று நிலத்தில் ஊன்று 
கோல் தாங்கி உதவுவதுபோல , ஒழுக்கத்தில் மிக்கவர் 
கூறும் அறவுரைகள் , ஒருவனுக்கு மனத் 

மனத் தளர்ச்சி 
யேற்பட்ட காலத்து வந்து அத் தளர்ச்சியைப் போக்கும் . 
ஆகையால் ஒரு சிறிதளவாவது , 

நல்ல அறவுரை 
களைக் கேட்டல் வேண்டும் . அக் கேட்ட அளவிற்கு 
அது , நிறைந்த பெருமையைக் கொடுக்கும் ; கல்வியை 
நுணுகிக் கற்றறிந்து , அதன் மேலும் மிக்க கேள்விச் 
செல்வமும் பெற்ற நல்லோர் , ஒரோ ஒருகால் ஒன்றை மாறு 
பாடாகக் கருதிய காலத்திலும் அறிவற்ற சொற்களைக் 
கூறார் . இவ்வாறான சல்வி கேள்வியைக் கேட்க விரும்பா 
தவர் காதுகள் , பிறவற்றைக் கேட்டனவானாலும் அவை 
செவிட்டுக் காதுகளே . நுட்பமான கேள்வி இல்லாத 
மக்கள் , பணிவுள்ள சொல்லுடையவராக 

இருத்தல் 
முடியாது .. இக் கேள்விச் சுவையைக் கேட்காமல் வாயாற் 
சுவை பார்த்து உண்ணும் அறிவற்ற மாக்கள் , உலகில் 
இருந்தும் பயனென்ன ? செத்தும் ஆவதென்ன ? ஒன்று 
மில்லையே . 

ஆகவே , யாவரும் கேள்வியுணர்வுடையராக இருத் 
தல் வேண்டுமென்பதாம் , 


பொருட்பால் 


ச . அறிவுடைமை 
ஒருவனுக்கு அறிவு ஒன்று தான் கெடுதல் வராமல் 
காக்கும் கருவியாகும் . அதுவுமன்றி அது, பகைவரால் 
அழிக்கமுடியாத உள்கோட்டையுமாகும் . அவ்வறிவு , மன 
தைச் சென்ற இடத்தெல்லாம் செல்லவிடாது ; தீமையை 
யெல்லாம் போக்கும் ; நல்ல வழிகளில் செலுத்தும் . எந்த 
எந்தப் பொருள்கள் எவ்வெவ்வாறு இருக்குமோ அந்த 
அந்தப் பொருள்களை அவ்வவ்வாறு கண்டு 
செய்யும். அவ்வறிவு தான் நுட்பமான பொருள்களையும் 
பிறருக்கு எளிதில் உணரும் வண்ணம் சொல்லுமாறு 
செய்ய வல்லது . அது, நுட்பமான பொருள்களைப் பிறர் 
சொல்லக் கேட்பிப்பது ; கேட்டு , அதன் உண்மைகளை 
அறிந்துணரச் செய்வது ; ஒருகால் முகம் மலர்ந்தும் ஒரு 
கால் முகம் வாடியும் இல்லாமல் என்றும் ஒரே தன்மைத் 
தாய் இருக்குமாறு ஆக்குவது . 

உலகம் எவ்வாறு நடக்கிறதோ ? அவ்வுலகத்தோடு 
ஒட்டி ஒருவன் நடப்பதே அறிவுடைமை. ஆதலால் , 
அறிவுடையவரென் , 

எறு சொல்லப்படுபவர் , பின் வரக்கூடிய 
வைகளை முன்பே அறிய வல்லவரே , அதை அறிய மாட் 
டாதவர் , அறிவில்லா தாரே . அறிவில்லாமை யென்று 
சொல்லப்படுவது , தீய செயல்களுக்கு அஞ்சாத 
தன்மையே . தீய செயல்களுக்கு அச்சங் கொள்வதே அறி 
வுடையார் தொழில் , அன்றியும் பின்வரக் கூடியவற்றை 
முன்பே ஆராய்ந்தறிவதே அறிவு . அவ்வாறறிந்து தமக்கு 
வரும் தீமையை வாராமல் முன்பே தடுப்பர் ; அதனால் 
அவர்க்கு நடுக்கங் கொள்ளுமாறு வருந் துன்பம் , உண் 
டாக மாட்டாது . ஆதலால் உலகில் , அறிவுடைய மக்களே 
எல்லாச் செல்வமும் ஒருங்கே படைத்தவர் ஆவர் . அம் 
தில்லா தவர்க்கு எல்லாச் செல்வமும் வாய்த்திருப்பினும் 
அவை யெல்லாம் இல்லா தவரேயாவர் . 

ஆகவே , மக்களாய்ப் பிறந்தோர் அறிவுடையராக 
இருக்க வேண்டுமென்பதாம் . 


ச 


திருக்குறள் - பொருள் விளக்கம் 


காண 


சச , குற்றங்கடிதல் 
செருக்கு வெகுளி காமம் முதலிய குற்றமற்றவரின் 
செல்வம் மேலும் மேலும் உயரும் தன்மையுடையது. அர 
சனுக்குக் குற்றமாவன கொடுக்க வேண்டிய பொருள் 
களைக் கொடாதிருத்தலும் , ஆளவு கடந்த பெருமையும் , 
அளவற்ற மகிழ்ச்சியுமாகும் . இக்குற்றங்களுள் தினையளவு 
சிறுகுற்றம் தன்னிடம் நேர்ந்தாலும் அதனைப் பனையளவு 
பெரிதாகக் கருதி, அதனால் வரும் பழிக்கு 
மடைவர் . 

ஆதலால் குற்றமே ஒருவனுக்குக் கேடு தரும் பகை 
யாகும் . எனவே ஒருவன் குற்றம் தன்பால் வராமல் 
காக்க வேண்டும் . இக்குற்றங்கள் தனக்கு வருமுன் 
காவா தவனுடைய வாழ்க்கை , தீமுன் இருக்கும் வைக் 
கோற் போர்போல் அழிவடையும், 

ஒருவன் தன் குற்றத்தை முன்னரே யறிந்து நீக்கிப் 
பின் மற்றவர் குற்றத்தைக் கண்டு திருத்த வல்லவனா 
னால் , அவனிடம் குற்றம் ஏது ? செய்யக் கூடியவற்றைச் 
செய்யாது இவறன்மை (உலோபம் ) உடையவன் செல்வம் 
பின் தானாகவே அழிந்து போகும் . 

பொருள் மேல் கடும்பற்று வைத்து நடக்கும் குற்றம் , 
மற்றக் குற்றங்களோடு சேர்த்து எண்ண முடியாது . இது 
அந்த எல்லாக் குற்றங்கட்கும் மேம்பட்டது . எந்தக் காலத் 
திலும் ஒருவன் தன்னைச் செருக்கால் உயர்த்திக் கொள் 

நடக்க வேண்டும் . தீமை தரும் செயல்களைச் 
செய்யா திருத்தல் வேண்டும் . 

தான் விரும்பியவற்றை அவ்விருப்பமும் அறியாத 
படி அவ்வளவு மறைவாய் நுகரக் கூடியவனாக இருந்தால் , 
ப்கைவரால் 

வெல்ல எண்ணிய எண்ணம் 
வீணாகும் . 
ஆகவே, 

குற்றத்தை நீக்கி நடக்க வேண்டும் 
என்பதாம் . 


ளாது 


தன்னை 


பொருட்பால் 
சடு . பெரியாரைத் துணைக்கோடல் 
ஒருவன் , அறத்தின் தன்மை தெரிந்து , அவ்வறத்தி 
னால் முதிர்ந்த பெரியாரின் நட்பை நன்கு அறிந்து கொள்ளு 
தல் வேண்டும் . தனக்கு வந்த துன்பங்களை நீக்கி , அத் 
துன்பம் வராதபடி முன்னரே காக்கும் தன்மையுடை 
யாரைத் துணையாகக் கொள்க . அப்பெரியாரைப் பேணித் 
தமக்கு உரியராகக் கொண்டு நடக்கும் செயலானது , 
அருமையானவை இவையென்று கருதப்படுபவை எல்லா 
வற்றிலும் மிக அருமையான தாகும் . 

தமக்கு மேலானவர்க்கு நண்பராக நடத்தல் , எல்லா 
வலிமையினும் முதன்மை பெற்ற வலிமையாகும் . அரசிய 
லானது அமைச்சரைக்கொண்டு நடத்தலால் அரசன் 
அத்தகைய பெரியோரை யாய்ந்து துணையாகக் கொள்ள 
வேண்டும் . நல்லோர் நட்பாளனாக நடக்கும் ஒருவனைப் 
பகைவரால் வெல்ல முடியாது . தீய செயலைக் கண்டால் 
இடித்துரைத்துத் திருத்தவல்ல 

நல்லோருடைய நட் 
புடையவரைக் கெடுக்கும் பகைவர் , உலகத்தில் யாரு 
* மில்லை . திருத்தி அறவுரை கூறவல்ல பெரியார் சார்பற்ற 
காவலிழந்த பன்னனை , ஒருவரும் 

கெடுக்க முற்பட 
வேண்டுவதில்லை . தானாகவே , போகா வழி போய்க் கெட் 
L.ழிவான் . 

முதலில்லாத வணிகர்க்கு ஊதியம் வருவதில்லை . 
அது போலத் தம்மைத் தாங்கும் துணைச் சார்பில்லாத 
அரசர்க்குக் கெடாத நிலைமை ஒன்று உண்டாகாது . 
ஒருவன் பலருடன் பகை கொண்டு அதனால் வரும் துன் 
பத்தைப் பார்க்கினும் நல்லோர் நட்பை விட்டு நீங்குத 
லால் பத்து மடங்கு தீமை உண்டாகிக் கெடுவான் , 

ஆதலால் யாவரும் பெரியோர்களையே தமக்குத் 
துணையாகக் கொள்ள வேண்டுமென்பதாம் .. 


சு 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


சக , சிற்றினஞ் சேராமை 
பெரியோர் சிறு கூட்டத்தாரைச் சார அஞ்சுவர் . சிற் 
றினத்தாரோ தம்மோடு ஒத்தாருடன் , சேர்ந்தபொழுதே 
தமக்குச் சுற்றமாகக் கொண்டு விடுவர் . ஆதலால், நிலத் 
தின் தன்மைக்கேற்ப நீரினது தன்மை வேறுபடுவது 
போல , மக்களும் தாம் சார்ந்த இனத்துக் கேற்ப , அறிவு 
வேறுபாடு அடைவர் , மக்கட்கு அறிவானது , தம் மனம் 
காரணமாக உண்டாகும் . அவ்வறிவு , மனத்தின் கண்ணே 
உண்டாவது 

போல வெளிக்குக் காட்டினாலும் , தாம் 
சார்ந்த இனத்தினது அறிவே மேலோங்கி நிற்கும் . மனத் 
தின் தாய்மையும் செயலின் தூய்மையும் ஆகிய இரண்டும் , 
தாம் சார்ந்த இனத்தினால் தூய தாம் தன்மை பற்றுக் 
கோடாக உண்டாகும் , 

ஆதலால் , மனத்தூய்மை உடையவர்க்கு நன்மக்கட் 
பேறு கிடைக்கும் ; நல்லினத்தைச் சார்ந்து நடப்போர்க்கு 
எல்லாம் நன்மையாகவே முடியும் , மனத்தூய்மையை நிலை 
யாகக் கொண்ட மக்கட்கு , அது , செல்வத்தைக் கொடுக் 
கும் ; நல்லினத்தார் சேர்க்கை , எல்லாப் புகழையும் 
கொடுக்கும் . இயற்கையாகவே மன நன்மை வாய்க்கப் 
பெற்றவர்க்கு , நல்லோர் சேர்க்கை , மிக்க வலிமையைத் 
தரும் , 

நல்ல மனத்தைப் பெற்றார்க்கு இம்மையில் அல்லா 
மல் , மறுமையிலும் இன்பங்கிட்டும் , அவ்வின்பத்துக்கு 
வலிமையைக் கொடுப்பது , கல்லினத்தின் கூட்டுறவே 
யாகும் . ஆதலால், நல்லினச் சார்புபோல் சிறந்த துணை , 
வேறொன்றுமில்லை ; தீயினச் சார்புபோல் துன்பங் கொடுப் 
பது, மற்றொன் றுமில்லை . 

ஆதலால், சிற்றினத்தாரை விலக்கி , கல்லினத் 
தாரோடு கூடி வாழ வேண்டுமென்பதாம் . 


நன்மை 


பொருட்பால் 
சஎ. தெரிந்து செயல்வகை 
ஒருவன் ஒரு தொழிலை மேற்கொண்டு நடத்துங்கால் , 
அதனால் அழிவதையும் அழிந்தபொருள் பின் கிடைப் 
தையும் , பின் அதனால் வரும் நன்மையையும் முன்பே 
நன்கு ஆராய்ந்து தெளிந்து செய்யவேண்டும் . அதைச் 
செய்யுங்கால் , தாம் அத்தொழிலை நடத்தத் தெரிந்த 
கூட்டத்தாரோடு தெளிந்து எண்ணிச் செய்யவேண்டும் . 
அத்தகையோர்க்கு அருமையான கிட்டாத பொருள் உல 
கத்தில் ஒன்றுமேயில்லை . 
ஆதலால், 

தேடக்கருதி முதலினையும் 
இழந்து தவிக்குந் தொழிலை , அறிவுடையோர் தாம் மேற் 
கொண்டு நடத்தமாட்டார்கள் ; அவர்கள் , தாம் கண்டு 
தெளியா தவைகளையும் தொடங்கிச் செய்யமாட்டார்கள் . 
நன்றாக எண்ணி முடிவு செய்யாது ஒன்றைத் துவங்குதல் , 
பகைவருக்கு ஊக்கங் கொடுப்பதாக முடியும், ஆகவே , 
செய்யக்கூடாத வொன்றைச் செய்தால் , 

அச் செயல் 
வீணாகும் . செய்யக் கூடியவற்றைச் செய்யாவிட்டால் 
அதுவும் வீணாகும் . 

ஒரு தொழிலைத் தொடங்குங்கால் , நன்கு எண்ணியே 
தொடங்க வேண்டும் . தொடங்கியபின் எண்ணுவோ 
மென்றிருத்தல் , தீமையையே தரும் . முடியும் வழியறிந்து 
செய்யாத முயற்சி , பலர் துணை நின்று காத்தாலும் காக்க 
முடியாதுபோகும் . நல்லனவற்றைச் செய்தாலும் அவ 
ரவர் தகுதிக்கேற்பச் செய்யாவிட்டால் , அதனால் தவறு 
உண்டாகும் . ஆதலால் , 

ஒருவன் தனக்குப் 
பொருத்தமற்றவைகளைச் செய்தால் உலகத்தார் வெறுப் 
பர். அவ் வெறுப்புக்கு இடனின்றி நன்கு ஆராய்ந்து 
ஒரு தொழிலை மேல் நடத்தல் வேண்டும் . 

எந்த வேலையையும் நன்கு ஆராய்ந்தே செய்யவேண்டு 
மென்பதாம் . 


தலே 


சஅ 

திருக்குறள் பொருள் விளக்கம் 

சஅ . வலியறிதல் 
ஒருவன் ஒன்றைச் செய்யப் புகுங்கால் , செய்யப் 
போகும் தொழில் வலிமை , தன் வலிமை , பகைவன் 
வலிமை , துணையாளர் வலிமை இவைகளை நன்கு சீர் தூக்கி 
ஆராய்ந்து செய்தல் வேண்டும் . தம்மால் ஆகுமவற்றை 
அறிந்து , அதிலேயே தம் கருத்தைச் செலுத்தி நடப் 
போர்க்கு முடியாத பொருள் ஒன்றுமேயில்லை . 

இதை 
யறியாது தம் மன எழுச்சியால் பகைவருடன் எதிர்த்து 
நின்று , அவரை வெல்ல வழியறியாமல் இடையில் கெட் 
டொழிந்தார் பலராவார் . அடக்கமில்லா தவன் , தன் 
வலிமையளவினை அறியா தவன் , தன்னையே மேலாக 
எண்ணுவோன் , விரைவில் கெட்டுவிடுவான் . மயிலிறகு 
மிக மெல்லியது . அதை ஒரு வண்டியில் அளவுக்குமீறி 
ஏற்றினால் அவ் வண்டியின் அச்சும் பாரந்தாங்காது 
முறிந்துபோகும் . அதுபோல , வலிமையற்றார் பலருக்கு 
முன்பு , வலிமைபெற்ற ஒருவன் நின்று எதிர்த்தால் கெட் 
டொழிவான் . 

ஒரு மரத்தினது நுனிக் கொம்புவரை ஏறினவன் , 
அந்த அளவோடு நிற்க வேண்டும் . அதற்குமேல் தாவி 
ஏறினால் விழுந்து இறந்துபோவான் . ஆகவே, தன் வலி 
மைக்கு மேற்பட்ட செய்கை , தனக்கே கெடுதியாம் . 

ஒருவன் தன் கையில் உள்ள பொருளின் அளவு 
தெரிந்து செலவிடவேண்டும் . அது தான் பொருளைப் 
பாதுகாக்கும் வழியாகும் , வருவாய் கூடுதலாக இல்லா 
விட்டாலும் குற்றமில்லை , செலவு குறைவாக இருக்கு 
மானால் , தனக்குள்ள பொருளினது அளவு இவ்வளவு 
தான் என்று அறிந்து வாழ்வு நடத்தா தவன் வாழ்க்கை , 
இருப்பதுபோல் தெரிந்து விரைவில் அழிந்துபோம் . 
தனக்குள்ள பொருளின் அளவைச் சீர்தூக்கி அறிதல் 
வேண்டும். அப்படியின்றிச் செலவு செய்தால் தன் 
செல்வங் குறைந்து முழுதும் அழிந்துபோகும் . ஆதலால் 
தன் வலிமை தெரிந்து நடப்பதேமேல் . 


பொருட்பால் 


சசு . காலமறிதல் 
தன்னைப் பார்க்கிலும் வலிமையுள்ள . ஆந்தையைக் 
காக்கை பகற்காலத்தில் வென்றுவிடும் . 

அதுபோல் 
அரசனும் தன் பகைவரை வெல்லும் காலத்தைப் பார்க்க 
வேண்டும் . தன்பால் விட்டு நீங்காத 

தவாறு 

செல்வத்தைக் 
கட்டுங் கயிறாவது , காலமறிந்து ஒரு தொழிலை நடத்து 
வதேயாகும் . 

அரசன் ஒருவன் ஒன்றை முடிக்குங் கருவிகளுடன் 
காலத்தையும் அறிந்து செய்தால் அரசர்களால் செய்ய 
முடியாத செயல்கள் எதுவுமே இல்லை . காலமும் இடமும் 
பார்த்தறிந்து ஒருவன் ஒன்றைச் செய்யத் தொடங்குவா 
னானால் , இவ் வுலகம் முழுதையும் ஆளக் கருதினான் 
ஆனாலும் அது அவனுக்குக் கைகூடிவரும் . அதனால் 
உலகத்தைத் தமக்குள் அடக்கியாளக் கருதுவோர் , அது 
கிட்டுங் காலத்தை எதிர்பார்த்து இருப்பார்கள் . 

வலியவன் , பகைவரை எதிர்க்காமல் அடங்கியிருப் 
பது , போர்க்கிடாயானது பாய்வதற்குக் கால்வாங்கிப் 
பின்னாற் போவதைப் போன்றதாம் . ஒரு தொழில் கிட்டுங் 
காலம் வரையும் காத்திருந்தே முடிப்பர் . ஒருவரை வெல்லக் 
கருதியவன், அக்காலம் கிட்டும்வரையும் அவரைக் கண் 
டாற் பணிந்து செல்க . முடியுங்காலம் கிட்டுமாயின் அவர் 
அழியுமாறு முடிக்க, தமக்கு ஆகுங்காலம் வந்து சேரு 
மானால் , அக்காலம் போகுமுன் விரைந்து முடிக்க , 

கொக்கானது , தனக்கு ஏற்ற இரை கிடைக்கும்வரை 
அடங்கியிருந்து , தக்க இரை கிடைத்தபொழுது , விரைந்து 
அவ்விரையைக் கொத்திக் கொள்ளுதல்போல , பகையை 
வெல்லுங் காலம் வரும்வரை எதிர்நோக்கி யிருந்து , அக் 
காலம் நெருங்கியவுடன் திடுமெனப் பகையை முடித்தல் 
வேண்டும் . 

ஒருவன் ஒன்றைச் செய்யுங்காலம் பார்த்து முடிக்க 
வேண்டு மென்பதாம் . 


50 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

30. - இடனறிதல் 
ஒருவன் , தன் பகைவரை வெல்லும் இடங்கண்ட 
போது அல்லாமல் , எதிர்ப்பதற்கு எதுவும் செய்தல் 
கூடாது . இகழ்தலும் ஆகாது ; வலிமையுள்ளார்க்கும் 
அரணைச் சேர்ந்தால் ஆக்கம் உண்டாகும் . 

வலிமையற்றாரும் தக்க இடன் றிந்து தம்மைப் பாது 
காத்துப் பகைவரை எதிர்த்தால் வெல்ல வல்லவராவார் . . 
இடத்தினை யறிந்து அரணைப் பொருந்தி நின்று போர் 
செய்வாராயின் பகைவர் வெல்வோம் என்ற எண்ணத்தை 
யிழந்து விடுவர் . முதலையானது நீரில் இருக்குங்கால் 
மற்ற எல்லா விலங்குகளையும், மக்களை யுங்கூட வென்று 
விடும். அதுபோல் தக்க இடத்திலிருந்தால் பகைவரால் 
வெல்லமுடியாது . 

உருளை வலிமைபெற்ற நீண்ட தேரும் கடலில் ஓட 
மாட்டாது ; கடலில் ஓடுகின்ற மரக்கலம் (கப்பல் ) தரையில் 
ஓடாது . அதுபோல அவரவர்க்கேற்ற இடத்தில் இருந் 
தால் தான் வலிமை பெறமுடியும் , 

பகைவர்களை வெல்லுதற்கு ஏற்ற இடத்திலிருந்து 
தொழிலை மேற்கொண்டால் , துணையில்லாமலே அவரை 
வெல்லலாம் . பெரும் படையோன் குறைந்த படையோன் 
இருக்குமிடத்திற்குப் போர் செய்யப்போனால் , ஊக்கம் 
அழிந்துவிடுவான் . பாதுகாப்பும் படைப்பெருக்கமும் 
இல்லா தவரையும் இருக்குமிடத்தில் வெல்லமுடியாது . 

போர் வீரர்களைக்கூடக் கொல்லும் வலிமையுள்ள 
யானையை , அதன் கால்களை அமிழ்த்தும் சேற்று நிலத் 
தில் நரிகூடக் கொன்றுவிடும் . 
ஆதலால் , 

இடமறிந்தே எந்தத் தொழிலையும் 
தொடங்கவேண்டு மென்பதாம் . 


பொருட்பால் 
டுக . தெரிந்து தெளிதல் 
அறமும் பொருளும் இன்பமும் தன் உயிர்க்கு வரும் 
அச்சமும் என்னும் நான்கு 

நிலைகளை , 

ஒருவன்பால் 
கண்டு தெளிந்துகொண்டபின்பே , அவனை அத்தொழிலில் 
ஈடுபடுத்தவேண்டும் . உயர்ந்த குடியிற் பிறந்து குற்றங்கள் 
இல்லாது , தமக்கு வருகின்ற குற்றங்கட்கு நாணுகின்ற 
தன்மையுடையவனே அதற்கு ஏற்றவன் ஆவான் . 

கற்றற்கு அரிய நூல்களைக் கற்றுணர்ந்த அறிஞர் 
களிடத்தும் அறியாத் தன்மை இருப்பது இயற்கை, 
ஆதலால் , அவற்றுள் அவர்பால் உள்ள நற்குணத்தை 
யும் தீக்குணத்தையும் ஆராய்க ; பின்னர்த் தெளிக . 
அவற்றுள, 

நற்குணமிக்குள்ளவனை ஏற்றுக்கொள்க . 
ஒருவன் பெருமைப்படு தற்கும் , சிறுமைப்படுதற்கும் அவ 
னவன் செய்யுந்தொழிலே உரைகல்லாக அமைந்துள்ளது . 

சார்பு இல்லா தவர்களைத் தேர்ந்தெடுக்கக்கூடாது . 
அவர்கள் 

தமக்குவரும் பழிபாவங்கட்கு அஞ்சமாட் 
டார்கள் . அவர்மேல் பற்று தல் கொண்ட 
தொழிற்கு உரிமை ஆக்கினால் , அது எல்லா அறியாமை 
யும் கொடுக்கும் . நன்கு தெரியாமல் தெளிந்தெடுத்தால் 
அது வழிவழியாகத் தீராத் துன்பம் தரும் . யாரையும் 
அவர் தன்மை தெரியாது கொள்வது கூடாது . அவர் 
தன்மை நன்கு தெரிந்த பின்பே முடிக்கக் கருதியவற்றை 
அவர்பால் முடிக்கவிடுக . 

அரசன் , ஒருவனை ஆராயாமல் தெளிதலும் தெளிந்த 
வன்பால் ஐயங்கொள்ளுதலும் நீங்காத துன்பத்தையே 
தரும் . 

ஆதலால் யாரையும் நன்கு தெரிந்து தெளிந்தே 
அவரை அவ்வவ் வேலையில் விடவேண்டு மென்பதாகும் . 


காரணமாக 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


- ருஉ . தெரிந்து வினையாடல் 
ஒரு தொழிலால் வரும் நன்மையும் தீமையும் நன்கு 
ஆராய்ந்து செய்தல் வேண்டும் , பொருள் வருவாயை 
விரிவுபடுத்தல் வேண்டும் ; அதனால் செல்வம் பெருக்கு 
தல்வேண்டும் ; இக் கருத்துடன் இருப்பவனே 
தொழிலைச் செய்தற்கு உரிமையாவான் . 
அன்பும் அறிவும் தெளிவும் ஆசை 

ஆசை இன்மையும் 
உடையவனிடத்ததே தெளிவு . எவ்வளவு 

நன்றாகத் 
தொழில் தெரிந்தவரும் அவ்வத் தொழில் வேறுபாட் 
டால் மனம் மாறுபடுபவராகவே இருப்பர், நன்கு அறிந்து 
வேலை செய்பவனையே அல்லாமல் , இவன் சிறந்தவ 
னென்று நம்பி , அவனை அதைச் செய்யவிடலாகாது . 
அப்படிச் செய்யவிட்டாலும் , அவன் நிலையை ஆராய்ந்து , 
தொழிலின் தன்மையையும் அறிந்து , காலத்தின் தன் 
மைக்கு ஏற்றவாறு , அறிந்து செய்தல் வேண்டும் . 

இதனை , இவன் , இத் தன்மையினால் முடிப்பான் 
என்று தெரிந்து கொண்டு , அப்பால், அத்தொழிலை அவ 
னிடம் விடுதல் வேண்டும் . ஒருவனை ஒரு வேலைக்கு உரிய 
வனாகத் தேர்ந்தெடுத்து வேலை செய்யும்படி செய்க . அப் 
படிச் செய்தபின் அவன் அவ்வேலையைத் தன் வேலை 
யாகக் கருதி நடந்துவருங்கால் அவனை மாறுபாடாக 
நினைத்தல் கூடாது . நினைத்தால் செல்வம்விட்டு விலகிப் 
போம் . 

ஒரு தொழிலைக் கெடுதல் இல்லாமல் படத்திச் செல் 
வோன் , வழியே உலகமும் சென்று நன்மையடையும் . 
ஆதலால், வினை செய்தற்குரியோன் , ஒழுங்காக அதைச் 
செய்கின்றானா? என்று அரசன் நாள்தோறும் தெரிந்து 
கொண்டே இருத்தல் வேண்டும் . 

ஆகவே , நன்கு தொழில்தெரிந்த ஒரு தொழிலாளி 
யைக்கொண்டே தொழிலைச் செம்மைபெறச் செய்தல் 
வேண்டு மென்பதாம் . 


. 


பொருட்பால் 


ருங . சுற்றம் தழால் 
பழைய உறவு விடாது பாராட்டுவது , சுற்றத்தார் 
இடத்தேதான் அமைந்துள்ளது . அசி சுற்றமும் அன்பு 
நீங்கா ததாய் ஒருவனுக்குக் கிடைக்குமானால் , அஃது அவ 
னுக்கு வளம் பெருகும் செல்வங்கள் 

செல்வங்கள் பலவற்றையும் 
கொடுக்கும் , 

சுற்றத்தாரோடு அளவளாவி வாழாதவன் வாழ்வு 
கரையில்லாத ஊருணியில் 

நீர் தங்காதவாறுபோலக் 
கெட்டுவிடும் . சுற்றத்தார்சூழ வாழ்தல் செல்வம் பெற்ற 
வன் அடையும் பயனாகும் . வேண்டுவன கொடுத்தல் , 
இனியசொற் பேசுதல் உடையவன் , சுற்றத்தாரால் 
பெரிதும் விரும்பப்படுவான் . 

பெருத்த கொடையாளனாய் , சினமில்லா தவனாகவும் 
இருப்பானானால் , அவனிடம் சுற்றத்தார் தாமாகவே வந்து 
கூடுவார் , காக்கை , 

கைகள் , தமக்குக் கிடைத்த இரையை 
மறைக்காமல் தம் இனத்தை அழைத்து , உண்ணும் . 
அதுபோல் ஒருவன் தன் சுற்றத்தார்க்குப் பகுத்துக் 
கொடுத்து உண்டால் , அறமும் , பொருளும் பெருகும் ; 
இன்பமும் தானே வந்து சேரும் ஒருவன் சுற்றத்தாரைய் 
பொதுவாகக் கருதாமல் அவரவர் தகுதிக்கேற்பக் கருதி 
அதனால் பலர் , சுற்றத்தாராக வந்து சேருவர் . 

சுற்றத்தார் , ஒருவனை முதலில் அன்பனாகக் கொள் 
வர் ; பின்பு அவனை விட்டுத் துறந்தும் போவர் ; பின் 
னும் வந்து அவனிடம் சேர்வர் . அத்தகையாளரை . 
அரசன் , அதற்கான காரணத்தைக் கண்டறிந்து 
ஆராய்ந்து தன்பால் சேர்த்துக் கொள்ளலாம். 

ஆகவே , ஒருவன் , சுற்றத்தாரோடு சேர்ந்து அள 
வளாவி இருத்தல் வேண்டுமென்பது 

தாம் . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


ருசா , பொச்சாவாமை 
ஒருவனுக்குச் சினத்தைப் பார்க்கினும் மறவி , கேடு 
தருவதாகும் . ஒருவன் அறிவை வறுமை கெடுப்பது 
போல , மறவி, புகழைக் கெடுத்துவிடும் . அம்மறவியுடை 
யார்க்கு நல்ல புகழே கிட்டாது . அது , எவ்வகைப்பட்ட 
அற நூல் ஆசிரியர்க்கும் முடிந்த முடிபாகும் . 

மனத்தில் அச்சங் கொண்டவர் , பாதுகாப்பான 
டங்களில் இருந்தாலும் பயனில்லை ; அதுபோல 
மறவியை யுடையார்க்குச் செல்வமிருந்தாலும் பயனொன்று 
மில்லை . 

பின்வரக் கூடியவற்றை முன்னரே அறிந்து செய்ய 
வேண்டும் . அவ்வாறு 

செய்யாது 

மறந்திருக்தோன் , 
பின்பு அதனால் வரும் துன்பத்துக்கு வருந்த நேரிடும் . 

ஒருவனுக்கு யாரிடத்தும் எக்காலத்தும் மறவாத 
குணம் வாய்க்கப்பெற்றால் , அதைப்போல் சிறந்த நன்மை 
வேறொன்றுமில்லை . மறவாமையாகிய 

கருவிகொண்டு 
காரியங்களைப் பேணிச் செய்து வந்தால் அவனுக்கு 
அருமையான பொருள் யாதுமே இல்லை . 

நல்லோரால் புகழ்ந்தவையென்று கூறிய நற்செயல் 
களை ஒருவர் , மறவாது செய்தல் வேண்டும் . அவ்வாறு 
கொள்ளாது ஒருவர் மறப்பாரானால் , அவர்க்கு எக்காலத் 
தும் நன்மையே உண்டாகாது . 

தாம் மகிழ்ச்சியினால் மயங்கியிருக்குங்காலத்து 
முன்பு இம் மகிழ்ச்சி காரணமாகக் கெட்டுப்போனவர் 
களின் நிலையை நினைக்கவேண்டும் . ஒன்றை நினைந்தா 
னொருவன் , அதனை மறவாது நினைத்தால் நினைத்தவெல் 
லாம் எளிதில் அடையப் பெறுவான் . 

ஆதலால் மறவியில்லாமல் இருப்பவனுக்கு எல்லா 
நலமும் பெருகிவருமென்பதாம் . 


பொருட்பால் 


ருரு . செங்கோன்மை 
அரசன் , தன் குடிகள் குற்றஞ் செய்யின் யாராக 
இருந்தாலும் அவரவர்களின் செயல்கட்குத் தக்கவாறு 
ஆராய்ந்து கண்ணோடாது ஒறுத்தல் செய்வதே செல்: 
கோல் முறையாகும் : 

உலகத்து உயிர்கள் எல்லாம் மழையால் வாழுகின் 
றன , மக்கள் மன்னனது செங்கோல் முறையால் வாழு 
வர் . ஆதலால் , அந்தணர் நூலாகிய மறைக்கும், அறத் 
துக்கும் செங்கோல் முறையே முதன்மையாக அமைந்தது ; 
குடிகளைத் தழுவிச் செங்கோல் செலுத்துவோன் அடிச் 
சுவட்டைத் தழுவி உலகத்தோர் வாழ்வர் . அவ்வாறு 
செங்கோல் செலுத்தும் மன்னவன் நாட்டில் மழை பெய 
வது குறையாது ; விளைவு பெருகும் , 

இத்தகைய அரசன் வேலால் வெற்றி பெற வேண்டு 
மென்பதில்லை ; அவன் செங்கோல் ஆட்சியே வெற்றியைத் 
தேடித் தரும் , அம்மன்னன் செங்கோல் நெறி முறையை 
நன்கு செலுத்துவன் ; அதனால் உலகத்தை யெல்லாம் 
காக்கவும் வல்லவனாவான் ; அவனை அச் செங்கோல் 
முறையே காத்து நிற்கும் : அவனுக்கு வேறு காவல் 
வேண்டுவதில்லை . 

இவ்வாறு காக்கும் அரசன், காண்டற்கு எளிமை , 
அறிந்து முறை செய்பவனாக இருத்தல் வேண்டும் ; இதில் 
தவறுவானாயின் தானே 

தாழ்வடைந்து கெடுவான் . 
குடிகளை வேறெவரும் வருத்தாதவாறு பாதுகாக்க வேண் 
டும் ; அவர்களிடங் குற்றங் கண்டவிடத்து ஒறுத்தல் 
வேண்டும் ; குற்றமுடைய கொடியர்களை அரசன் ஒறுத் 
தல், பயிர்களையழிக்கும் களை களைக் களைவதுபோல - நலஞ் 
செய்வ தாகும் . 

ஆதலால் செங்கோல் முறை தவறாது அரசன் குடி 
களைப் பாதுகாக்க வேண்டுமென்பதாம் . 


* 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

ருகூ . கொடுங்கோன்மை 
குடிகளை வருத்தி முறையில்லாது அரசு செய்யும் 
அரசன் , கொலைத் தொழிலில் ஈடுபட்டு நடக்கின்ற 
கொலைஞர்களினும் கொடுமையுடையவன் ஆவான் . அவன் 
குடிகள்களைப் பொருள் தருமாறு 

வேண்டுதல் , வேற்படை 
யைக் கையில் தாங்கிய கள்வன் ஒருவன் , வழிச் செல் 
வானைப் பார்த்துப் பொருளைக் கொடு என்று கேட்பது 
போன்ற கொடுஞ் செயலாகும் . 

நாள்தோறும் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அரசன் 
முறை செலுத்தா விட்டால் , அவன் ஆளும் நாடு, 
நாளுக்கு நாள் நலிவடையும் . முறை தவறி நாட்டை ஆளும் 
அரசன் , முன் சேர்த்த பொருளையும் பின் தொகுக்க இருக் 
கும் குடிகளையும் ஒருங்கே இழந்து விடுவான் . அரசன் 
வருத்தும் துன்பம் பொறுக்காமல் குடிகள் அழுத 
கண்ணீரே அரசன் செல்வத்தைக் குறைக்கும் வாளாகும் . 

அரசனுக்குப் புகழ் வருவது , செங்கோல் முறை 
ஒன்றினாலேயே . அரசன் குடிகளிடம் இரக்கமில்லாமல் 
நடத்தும் கொடுங்கோல் ஆட்சியானது , உலகத்துக்கு 
மழையில்லாமைபோல மக்களுக்குக் கேடு தருவதாகும் . 

செங்கோல் முறையில் ஆளாத அரசன் நாட்டுக் குடி 
களுக்கு, வறுமையுடன் வாழும் துன்பத்தைக் காட்டினும் 
செல்வமுள்ளவராக வாழ்வது , பெருந் துன்பத்தைக் 
கொடுக்கும் . முறைதவறி அரசன் நடப்பானாயின் , அவன் 
நாட்டில் பருவமழை பெய்யாது பஞ்சம் உண்டாகும் . 

அரசன் முறையோடு அரசுபுரியான் எனின் 
ளின் பால் குறையும் . அந்தணரும் நூல்களை மறந்து 
விடுவர் . 

ஆதலால் , அரசன் கொடுங்கோலனானால் நாடு நாள் 
தோறும் சீர்கேடடையும் என்பதாம் . 


ஆக்க 


27 


பொருட்பால் 
ருஎ . வெருவந்த செய்யாமை 
ஒருவன் குற்றஞ் செய்தால் , தக்கவாறு ஆராய்ந்து 
ஒறுப்பவனே வேந்தனாவான் , அக்குற்றத்திற்காக ஒறுக் 
குங்கால் , மிகக் கடுமை போல் காட்டி , சிறிதளவாக ஒறுத் 
தல் வேண்டும் . அத்தகைய அரசனுக்குச் செல்வம் , 
நெடுநாள்வரை நிலைத்திருக்கும் . 

கொடுங்கோல் மன்ன னானால் , அவன் உறுதியாக 
விரைவிற் கெடுவான் , கொடியனென்று குடிகள் பழி 
தூற்றும் துன்பச் சொல்லைப் பெற்ற அரசன் , தன் வாழ் 
நாள் சுருங்கப் பெறுவான் ; விரைவில் செல்வமும் இழப் 
பான் . 

காண வேண்டுவார்க்குக் காண முடியா தவனாய் , கடு 
கடுத்த முகத்தையுடையனாய் இருக்கின்ற அரசனது 
பெருஞ் செல்வம் , பேயைக் கண்டதைப் போன்றது ; 
அஃது , அச்சத்தோடு கெடுதலும் கொடுக்கும் . 

அரசன் கடுஞ் சொல்லனாய்க் கண்ணோட்டமும் இல் 
லாதவனாய் இருந்தால் செல்வம் , நிலைக்காமல் கெட்டு 
ஒழியும் . கடிய சொல்லும் , அளவுக்கு மீறித் தண்டித் 
தலும் அரசனது வலிமையை அராவி ஒழிக்கும் அர 
மாகும் . 

ஒருவன் குற்றத்தை , அரசன் தன் அமைச்சரோடு 
ஆராயாமல் தானே சினந்தால் , அரசனது செல்வம் , நாள் 
தோறும் குறையும். 

தன் நாட்டில் போர் மூளுமுன் பாதுகாப்புசி செய் 
யாத மன்னன் , போர் மூண்டபோது பாதுகாக்க வழி தெரி 
யாது கெட்டொழிவான் . கொடுங்கோல் மன்னன் , அற 
நூல்களைக் கற்கா தவர்களை யே நட்பாகக் கொள்வான் ; 
அக்கூட்டுறவு நிலமகளுக்குப் பெருஞ்சுமையாக இருக்கும் . 

ஆதலால் , அரசன் , குடிகள் துன்புற்று வருந்தாத 
செயல்களைச் செய்து , ஆளுதல் வேண்டுமென்பதாம் . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


ருஅ . கண்ணோட்டம் 
கண்ணோட்டம் ( தாட்சணியம் ) என்னும் மிக அழகிய 
பெண்ணான வள் இருப்ப தால் தான் , இவ்வுலகம் நடை 
பெற்று வருகின்றது . ஆதலால் , உலக நடை , இக் கண் 
ணோட்டத்தாலேயே நடக்கின்றது. அஃதில்லாத மக்கள் 
இருப்பது, நிலத்துக்குச் சுமையேயல்லது வேறல்ல . 

பாடலுக்கேற்ற இசை பொருந்தா விட்டால் , அவ் 
விசையால் என்ன பயன் ? ஒன்றுமில்லை. அதுபோல் கண் 
ணோட்டமில்லா விட்டால் கண்ணிருந்தும் மக்கட்கு என்ன 
பயன் ? கண்ணோட்டமில்லா தவர் கண்கள் , பார்ப்போர்க்கு 
அவர் முகத்தில் இருப்பன போல் தோன்றுமே தவிர, 
அதனால் யாருக்கு என்ன பயனுண்டு ? கண்ணுக்கு அழகு 
என்று சொல்லப் பெறுவது, கண்ணோட்டத்தையே 
அஃது இல்லாவிட்டால் அக்கண்களைக் கண்ணென்று 
கொள்ளாமல் , புண்ணென்றே கொள்ளுதல் வேண்டும் . 

கண்கள் பெற்றிருந்தும் கண்ணோட்டமில்லாத மாந்தர் 
மக்களாகார் ; அவர் , மண்ணோடு பொருந்தியுள்ள மரத் 
தையே ஒத்தவராவார் , உலகில் கண்ணோட்டமில்லா தவர் 
எவரோ அவர் , கண்ணிருந்தும் குருடரேயாவார் . கண்ணு 

இருப்பின் , அவர் , கண்ணோட்டமில்லாமல் 
இருக்க முடியாது . 

முறை தவறாத கண்ணோட்டமுடைய மக்கட்கு , இந்த 
உலகம் உரிமையாகும் கடமையுடையது . 

அதனால் தமக் 
குக் கேடு செய்ய எண்ணுவோரிடத்தும் கண்ணோட்டங் 
கொள்ள வேண்டும் ; அவர் குற்றத்தைப் பொறுப்பதே 
சிறந்த பண்பில் முதன்மையாகும் . எல்லோராலும் விரும் 
பத்தக்க கண்ணோட்டத்தை விரும்புவோர் , தம்மோடு 
பழகினார் நஞ்சிட்டாலும் அதனையும் உண்டு அமைவார் . 

ஆதலால் மக்கள் யாவரும் கண்ணோட்டமுள்ளவராக 
வாழ்தலே உயர்ந்த பண்பாகு மென்பதாம் . 


டையவராக 


பொருட்பால் 


ருக ஒற்றாடல் 
ஒற்றரும் சிறப்புடைய அற நூலும் ஆகிய இரண்டும் 
அரசனுக்குக் கண்ணாகக் கொள்க . எல்லோர்க்கும் எங் 
கும் நடப்பவற்றை ஒற்றனால் அறிய வேண்டுவது அரசன் 
தொழிலாகும். ஆதலால், ஒற்றனால் ஒற்றியறிந்து அதன் 
பயனை அறியா 

மன்னவனுக்கு வெற்றியடையக் கூடிய 
தன்மை இல்லை . 

தம் காரியம் செய்வார் , சுற்றத்தார் , பகைவர் என் 
பவர்களை ஆராய்ந்தறிவோனே. சிறந்த ஒற்றனாவான் , 
அவ்வொற்றன , பிறர் கண்டால் ஐயப்படாத வடிவும் , அவ 
வர்று ஐயப்பட்டாலும் , அவ்விடத்து அஞ்சாது , மனத்தி 
லுள்ளதை வெளிப்படுத்தாமலும் இருப்போனே - சிறந்த 
வனாவான் , 

எல்லாம் துறந்தவர் போல வேடமுடையவனாகிச் 
செல்ல வேண்டிய இடங்கட்குச் சென்றறிந்து , பகைவர்கள் 
ஒறுத்தபோதும் வெளிப்படுத்தா தவனே ஒற்றன் ஆவன் . 
அவன் மறைந் தவைகளையும் அதற்குரியார் வழியாகத் 
தெரியவல்லனாய்க் கேட்டவற்றைத் தெளிவுபெற அறியும் 
துணிபுள்ளவனாதல் வேண்டும் . 

ஒற்றன் , தெரிந்து வந்து கூறியவற்றையும் மற்றோர் 
ஒற்றன் வாயிலாகத் தெளிவுபெற உணர்தலே . அரச 
னுக்கு உயர்வாகும் . 

அரசன் , அவ் வொற்றர்க்குச் செய்யும் சிறப்பு வரி 
சைகளும் மற்றோர் ஒற்றனுக்குத் தெரியாவாறு செய்க . 
தெரியும்படி செய்யின் மறைந்தவை வெளிப்படுத்தப்பட்ட 
தாக முடியும் . 

ஆதலால் , அரசன் ஒற்றரை நன்கு ஆராய்ந்தறிய 
வேண்டுமென்பதாம் . 


சும் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


சு0 . 


நினைக்குக. 


ஊக்கமுடைமை 
ஒருவரை உள்ளவர் என்று சிறப்பித்துச் சொல்லச் 
செய்வது ஊக்கம் . அஃதில்லா தவர் வேறு என்ன இருக் 
தாலும் அஃது உள்ளவர் ஆவரோ ? ஆதலால் ஒருவருக்கு 
ஊக்கமுடைமையே நிலைபெற்ற உடைமையாகும் . மற்றப் 
பொருளுடைமையோ நிலையில்லாது அழியும் தன்மை 
யானது . 

ஊக்கத்தையே கைப்பொருளாக அடைந்தவர் 
செல்வத்தை இழப்பினும் இழந்தேமென்று வருந்தமாட் 
டார் . கெடாத ஊக்கமுள்ளவனிடத்துச் செல்வம் தானே 
வழி கேட்டுக் கொண்டுபோய்ச் சேரும் . நிறை நீரின் 
அளவுக்கு நீர்ப்பூக்கள் உயர்ச்சியாகும் . அதுபோல 
மக்களின் உள்ளத்தினளவுக்கு அவர் உயர்வடைவர் . 
ஒருவன் நினைப்பன எல்லாம் தம் உயர்வையே 

நினைத்த அளவு உயர்வு கிடைக்கா விட்டா 
லும் அது, தவறாத தன்மையை யுடையதாகும். அம்பு 

பேல் பாய்ந்தாலும் யானையானது தன் ஊக்கங் 
குன்றாது . அது போல ஊக்கமுடையாரும் தாம் கருதியவை 
முடியாவிட்டாலும் ஊக்கங் குன்றார் . 

ஊக்கமில்லா தவர் , யாம் சிறந்த கொடையாளி யென் 
னும் செருக்கடையமாட்டார் . 

யானையானது உருவிற் 
பெரிது ; கொம்புகளும் உடையது ; ஆனாலும் ஊக்கமில்லை . 
ஊக்கமுள்ள புலி சிறியது ; அது எதிர்ப்பட்டால் யானை 
அஞ்சுகின்றது , அது போல ஊக்கமுடையவர் உருவு முத 
லியவற்றில் சிறியராயினும் சிறப்படைவர் . ஆதலால் 
ஒருவனுக்கு ஊக்கமுடைய தன்மையே வலிய அறிவாகும் . 
அவ்வூக்கமில்லாதவர் மக்களாகார் . பரத்தையே ஒப்பர் . 
ஆனால் 

மரத்துக்கும் இவர்கட்கும் வேறுபாடு மக்கள் 
வடிவம் பெற்றுள்ள தொன்றைத் தவிர மற்றப்படி மக்கட் 
குரிய தன்மையில்லை . 


தீன் 


ஆதலால் ஊக்கமுடைமையே எல்லோர்க்கும் சிறந்த 
கற்பேறு என்பதாம் . 


பொருட்பால் 


சுசு 


கூக. மடியின்மை 
ஒருவனுக்குச் சோம்பலென்னும் இருட்டுச் சேரு 
மாயின் தான் பிறந்த குடியென்னும் விளக்கானது 
அழிந்து போகும் . ஆதலால் தம் குடும்பத்தைக் குடும்ப 
மாக உயர்த்த விரும்புவோர் , சோம்பலைச் சோம்பலர்கவே 
விட்டொழிப்பர் . விடக்கூடிய சோம்பலை விடாமல் கைக் 
கொண்டு நடக்கும் அறிவிலான் பிறந்த குடும்பம் அவன் 
அழியுமுன் தான் முன் பே அழிந்து போகும் . 

சோம்பலிலேயே வாழ்ந்து மல்ல முயற்சி செய்யா 
தார்க்குத் தம் குடும்பமும் கெட்டுப் பல குற்றங்களும் 
மிகுதியாகும் . கெட்டுப் போகும் தன்மையர் விரும்பி 
ஏறும் மரக்கலமாவது , உடனே செய்ய வேண்டியவற்றைச் 
செய்யாதிருத்தல் , மறத்தல் , சோம்பல் , தூக்கம் என்னும் 
இந்நான்குமே யாகும் , 
உலகம் முழுதும் ஆண்ட 

அரசருடைய செல்வம் 
தானே வந்து சேர்ந்தாலும் , சோம்பலுள்ளோர் உயர்ந்த 
பயனை அடைய முடியாது . சோம்பலுடையவராய் நன்கு 
முயற்சி செய்யா தவர் , தம் நட்புடையவராலும் இகழ்ச்சி 
யடையப் பெறுவர் . 

ஆதலால் ஒருவன் குடும்பத்தில் சோம்பலுண்டாகப் 
பெறுமானால் தன் பகைவர்க்கு அடிமையாம் தன்மையை 
உண்டாக்கிவிடும் . எனவே , ஒருவன சோம்பல் ஆம் தன் 
மையை மாற்றிவிட்டால் அவன் குடும்பத் துள்ளும் ஆண் 
மையுள்ளுமிருந்து குற்றமெல்லாம் கெட்டுவிடும் . தன் திரு 
வடியால் இறைவன் அளந்த உலகமெல்லாவற்றையும் 
சோம்பலில்லாத மன்னவன் கருதின் அடையப்பெறு 
வான் . 

ஆதலின் , ஒருவனுக்குச் சோம்பலில்லாமல் வாழும் 
வாழ்க்கையே மிகச் சிறந்ததென்பதாம் . 


* 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


கஉ . ஆள்வினையுடைமை 
ஒருவன், இக்காரியம் நம்மால் முடித்தல் அரிது என்று 
கண்ணாது முயற்சி செய்க. அது, முடித்தற்கு 
தகுதியை உண்டாக்கும் . அம் முயற்சியாகிய குறையைச் 
செய்யாமல் இருப்பவர்களை உலகம் கைவிட்டு விட்டது . 
ஆதலால் செய்யக் கூடிய தொழிலை விடாது செய்க . 

எல்லார்க்கும் உபகாரம் என்னும் உயர்வு முயற்சி 
யென்னும் உயர்குணத்தின்கண் 

நிலைபெற்றுள்ளது . 
முயற்சியற்றவன் உயகாரியா யிருக்குந் தன்மை , படைக்கு 
(போருக்கு ) அஞ்சும் பேடி கையில் உள்ள வாள் , வலிமை 
இல்லாமைபோலக் கெட்டுவிடும் . 

தன் இன்பத்தை விரும்பாமல் தொழிலையே முடிக் 
கும் குறிக்கோள் உள்ளவன் , தன்னைச் சார்ந்தோரின் 
துன்பங்களை யெல்லாம் கெடுத்துத் தாங்கும் தூண்போல் 
ஆவான. ஆதலால் முயற்சியே செல்வத்தைப் பெருக்கும் . 
முயற்சியில்லாதிருத்தல் வறுமையில் செலுத்தி விடும் . 

கரிய உருவினளாகிய மூதேவி, ஒருவன் சோம்பலில் 
தங்குவாள் ; காமரை மலரில் உறையும் திருமகள் , ஒருவன் 
முயற்சியில் நிலைப்பாள் , ஆதலின் நன்மை தருவதாகிய 
ஊழ் இல்லாமையார்க்கும் பழிப்பாகாது . அறியவேண்டு 
மவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருப்பது வே பழிப் 
பாகும் . அவ்வாறு முயன்றால் ஊழினால் தான் கருதிய 
பயனைத் தாராதாயினும் , தன் உடம்பு வருந்தி உழைத்த 
அளவிற்காவது கூலிபோலப் பயனைக்கொடுக்கும், விடாத 
முயற்சியுடையார் , ஊழின்வலிமை தன் பால் வாராது 
புறங்காண வாழ்வர் , 

ஆதலால் ஒவ்வொருவரும் ஆள் வினையுடையராக 
இருத்தல் வேண்டுமென்பதாம் , 


பொருட்பால் 


சுட 


கூட , இடுக்கண் அழியாமை 
ஒருவனுக்குத் துன்பம் வருங்கால் மகிழ்ந்து இருக்க , 
அத்துன்பத்தை அடுத்து மேலேறிச் 

மேலேறிச் செலுத்துவது 
அஃதொன்றேயன்றி வேறில்லை . வெள்ளம்போல் 
அளவற்ற துன்பங்களெல்லாம் அறிவுள்ளவன் தன் மனத் 
தில் ஒன்றை எண்ணினால் அது நீங்கிவிடும் . துன்பத் 
துக்கு அஞ்சாத தன்மையுடையவர் , அத் துன்பத்துக்குத் 
தாம் துன்பங்கொடுத்து நிற்பர் . 

கடுமையான இடங்களிலெல்லாம் இழுத்துச் செல் 
லும் பாரவண்டியிற் பூட்டிய எருதுபோல , துன்பம் வருங் 
கால் அத் துன்பத்தைப் பொருட்படுத்தா திருப்பவனுக்கு 
வரும் துன்பம் , தான் துன்பப்படுமே தவிர , அது அவனை 
ஒன்றும் செய்யாது . இடைவிடாமல் மேலும் மேலும் 
துன்பங்கள் தொடர்ந்துவரினும் அதற்கு மனங் கலங்காத 
வனிடம் வரும் துன்பம் நீங்கும். 

செல்வம் பெருகி வந்த காலத்து மிச்சப்படுத்தாதவர் , 
வறுமைவந்த காலத்து யாம் வறுமையுற்றேம் என்று 
துன்பப்பட்டு மனங் கலங்கமாட்டார் . அறிவுடைய மக்கள் , 
உடம்பானது துன்பங்களுக்கெல்லாம் 

உள்ள 
தென எண்ணித் துன்பங்கண்டு வருந்தமாட்டார்கள் , 

இன்பத்தை விரும்பாமல் துன்பம் வருவது இயற்கை 
யென் றிருப்பவன், எக்காலத்தும தான் துன்பப் படமாட் 

இன்பம் வந்த காலத்து அதை இன்பமாகக் 
கருதாது காலங்கழிப்பவன் , துனபம் வந்தபோது மனம் 
வருந்த மாட்டான . ஆதலால் துன்பத்தை இன்பமாகக் 
கொண்டு ஒருவன் நடப்பானானால் தன் பகைவரும் தன்னை 
விரும்பும் மேன்மை உண்டாகும் . 

ஆதலால் , ஒருவன் தனக்குவரும் துன்பங்களுக்கு 
மனங் கலங்காமல் இருக்கவேண்டு மென்பதாம் . 


டான , 


கூச 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

கச . அமைச்சு 
அமைச்சராவார் , ஒரு தொழிலைச் செய்தற்கு ஆகும் 
கருவி, அதற்கேற்ற காலம் , அதைச் செய்யும் வழி , இவை 
களாற் செய்யப்பெறும் அரிய முயற்சி , இவைகளை நன்கு 
எண்ணவல்லவரே ஆவர் . 

உறுதியும் குடிகளைக் காத்தலும் , கற்றலும் , விதி 
விலக்குகளை அறிதலும், செய்யும் திறனும் ஆகிய ஐந்தும் 
பொருந்தி அமைச்சன இருத்தல் வேண்டும் ; பிரிக்க 
வேண்டியோரைப் பிரித்தலும் , பிரிந்து செல்லவிடாமல் 
பேணிக் கொள்ளலும் , மீண்டும் சேர்த்தலும் நன்கு 
ஆராய்ந் தறிதலும் அதை முடித்தலும் விளக்கிச் சொல்வ 
தும் செய்யவல்லவனே அமைச்சன . 

அறத்தை அறிந்து கல்வியால் நிறைந்து அமைந்த 
சொல்லையுடையவனும் வினை செய்யுந் தன்மைகளை அறிந்த 
வனும் அமைச்சன் ஆவான் . அவன் இயற்கையாகிய அறி 
வோடு நூலறிவுமுடையவனாக இருந்தால் அவன் மூன் 
சூழ்ச்சிகள் நில்லா . 

தொழில் செய்வதை அறிந்திருந்த போதினும் உலக 
நிலையை அறிந்தே செய்தல்வேண்டும் . அரசன அறியாது 
பிறர் கூறுவதையும் கொள்ளாது இருப்பானானால் உறுதி 
கூறுவது அமைச்சன் கடனாகும் . அரசனுக்குக் கேடு 
சூழும் அமைச்சனைக் காட்டினும எழுபது கோடி பகைவர் 
இருந்தாலும் தீமை இல்லை . செய்யப்படும் வினைகளை 
முறைப்பட 

ஆய்ந்திருந்தும் முடிக்கும் திறமையிலாத 
அமைச்சரும் உளர். 

ஆதலால் அமைச்சன் சிறந்தவனாக அமைதலே நன் 
றென்பதாம் . 


பொருட்பால் 

காடு .. சொல்வன்மை 
அமைச்சரானவர்க்கு நாவால் பேசுந் திறம் என்னும் 
நலம் , மற்ற எல்லா நலங்களினும் சிறந்தது . அது , ஆக்க 
வும் அழிக்கவும் ஆகும் தன்மையைச் செய்யக்கூடியதாக 
லின் , சொல்லில் சோர்வடை தலாகாது . 

கேட்டோரைக் கவர்ச்சி செய்யும் தன்மையனவாய்த் 
தம் பகைவரும் பகையைவிட்டு நட்புக்கொள்ள விரும்பச் 
செய்வதே சொல்லின் வன்மையாகும் . ஒருவர் பேசுங்கால் 
தம் தன்மை , கேட்போர் தன்மைகளை நன்கறிந்து பேசுதல் 
வேண்டும் அப்படிச் சொல்லு தற்கு மேற்பட்ட அறமோ 
பொருளோ வேறில்லை . ஆதலால் ஒன்றைப் பேசுங்கால் 
அப் பேச்சிலுள்ள ஒரு சொல்லை வேறொருசொல் வந்து 
வெல்லா தபடி . ஆராய்ந்து சொல்லுக . அப்படிச் சொல்லுங் 
கால் பிறர் கேட்டு அதை அவர் விரும்புமாறு சொல்லிப் 
பிறர் பேசுங்கால் குணத்தைமட்டும் கொள்ளு தல் குற்ற 
மற்றோரின் உயர்ந்த கொள்கையாகும் . 

எண்ணியவற்றைப் பிறர் மனங்கொள்ளசி 
சொல்ல வல்லனாய் , அப்படிச் சொல்லுதலின் சோர்வற்ற 
வனாய் அவைக்கு ( சபைக்கு ) அஞ்சாமல் பேச வல்லனாய் 
இருப்பவன எவனோ? அவனை மாறுபட்டு வெல்வது யாரா 
லும் ஆகாது . முறைப்படத் தொகுத்துச் சொல்ல வல்ல 
வரை அடையப்பெற்றால் உலகம் மிக விரைவில் அவரை 
ஏற்றுக்கொண்டு அவர் ஏவல்வழி நிற்கும் , குற்றமற்ற 
சில சொற்களைச் சொல்ல அறியாதார் சொல்வனவற்றை 
மிக விரித்துச் சொல்லவே விரும்புவர் . தாம் கற்றவற்றை 
யும் அறிந்தவற்றையும் யாவரும் நன்கு அறியுமாறு 
சொல்ல அறியா தவர் , கொத்தினிடத்தே , நன்றாக மலர்க் 
திருந்தும் மணமற்ற மலர்போல் பயனற்றவராக இருப்பர் , 

தலால் அமைச்சர் யாவரும் பேசுந்திறமை யுடையா 
வராக இருப்பதுவே சிறந்ததென்பதாம் . 


தான் 


சுசு 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


சுசு . வினைத் தூய்மை 
ஒருவனுக்குத் துணையின் நன்மையானது செல்வம் 
ஒன்றைமட்டுந்தான் கொடுக்கும் ; ஆனால் வினையின் 
நன்மையானது அவர் வேண்டிய எல்லாவற்றையும் 
கொடுக்கும் . ஆகையால் புகழுடன் நன்மை தராத எந்தத் 
தொழிலையும் ஒருவன் என்றைக்கும் நீக்கியே நடக்க 
வேண்டும் , மேன்மையடைய வேண்டுமென்று கருது 
கினறவர் , தம் புகழ் கெடுதற்குக் காரணமான தொழில் 
களை விட்டுவிடுதல் வேண்டும் . 

கலக்கமில்லாத தெளிவினையுடையார் , தாம் துன் 
புற்ற காலத்தும் கீழ்மையான செயல்களைச் செய்ய மாட் 
டார் , பின் இரங்கி வருந்தும்படியான வைகளைச் செய்யா 
திருக்கக் கடவன் . ஒருகால்செய்யமேரின் அதற்குமேல் ,, 
அவ்வாறான காரியத்தைச் செய்யாதிருத்தல் நல்லது. 

தன்னைப் பெற்ற தாயின் பசியைக் காணினும் 
தீய செயல்களைச் செய்யா தொழிவானாக , தீயவற்றைச் 
செய்து அதனால் வரும் பழியையேற்று அடைந்த செல்வத் 
தைக் காட்டிலும் நல்லோர் நுகரும் வறுமையே சிறந்தது . 

நல்லோரால் விலக்கப்பட்டவைகளை விலக்காமல் 
அவற்றைச் செய்தால் முடியமாட்டா . முடிந்தாலும் 
பின் அது துன்பத்தையே கொடுக்கும் . ஒருவன் பிறர் 
வருந்துமாறு செய்துகொண்ட பொருளகளெல்லாம் , 
அவர்கள் வருந்திய தன்மைபோலவே , தானும் அழுமாறு 
போகும் . நல்வழியில் வந்த பொருள்களை இழந்தான் 
ஆனாலும் அவனுக்கு அது , பின் வந்து பயன் கொடுக்கும் . 
தீவினைகளால் , பொருள் தொகுத்து வைத்தல் , பச்சை 
மண் கலத்தில் நீர் நிறைத் துவைத்தலோடு ஒக்கும் . 

ஆதலால் ஒருவன் நல்வழிகளிலேயே தொழிலாற்ற 
வேண்டுமென்பதாம் . 


பொருட்பால் 


கா 


கூஎ. வினைத்திட்பம் 
ஒருவன் ஒருவினை செய்தற்கண் திண்மையென்று - 
சொல்லப்படுவது மனத்தின் உறுதியையே . மற்றவை 
யெல்லாம் உறுதியல்ல . அத்தொழிற்கு இடையூறு 
நிகழாமல் நீக்குதல் , வந்தபின் தளர்ச்சி கொள்ளாமை 
ஆகிய இவ்விரண்டின் வழியே செல்வதே வினைத்திட்பம் 
ஆராய்ந்தறிந் தவரின் குறிக்கோளாகும் . 

ஒரு தொழில் முடிந்த பின் வெளிப்படுத்துதல் தான் 
ஆண்மையாகும் ; இடையில் வெளியாக்கினால் அதனால் 
நீங்காத துன்பமுண்டாகும் , ஆதலால் யாரும் இதை 
முடிப்பேனென்று வாயால் சொல்லுதல் மட்டும் எளி 
தாகும் . ஆனால் சொன்னபடி செய்தலோ அரிதாகும் . 
தொழில் செய்யுந் திறத்தினால் சிறப்படைந்து உயர்வு 
பெற்றோரின் வினைத் திண்மையானது , நாடு காவலனான 
அரசனிடத் தடைந்து எல்லோரானும் நன்கு மதிக்கப் 
பெ 

றும். ஆதலால் ஒன்றைச் செய்யக் கருதியவர், அதை 
முடிப்பதில் திண்மையுடையவராக இருந்தால் அவர் 
நினைத்தன நினைத்தவாறே தவறாது முடியும் . 

உருண்டு செல்லும் பெரிய தேர்க்கு அச்சில் இருந்து 
தாங்குகின்ற சிறிய ஆணியை ஒத்தவரை, இவ்வுலகம் 
தன்னிடம் கொண்டுளது . அதலை உருவத்தால் சிறிய 
வரென்று கருதி ஒருவரையும் இகழ்தலாகாது . 
மனந்தெளிந்து செய்வதாக 

உறுதி கொண்ட 
தொழிற்கண் கலங்காமல் விரைந்து செய்க . 
தொழிலைச் செய்யுங்கால் துன்பங்கள் மிக வந்தாலும் 
அதற்குத் தளராமல் முடிவில் இன்பந் தரும் தொழிலைத் 
துணிந்து செய்க . வேறு எததகைய திட்பம் பெற்றவ 
ராக இருப்பினும் செய்யும் தொழிலில் உறுதிப்பாடில்லாத 
வர்களை உலகம் ஏற்றுக் கொள்ள மாட்டாது . 

ஒருவர் ஒன்றைச் செய்யுங்கால் வினைத் திட்பமுடைய 
வராக இருத்தல் வேண்டு மென்பதாம் . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

கூஅ . வினைசெயல்வகை 
ஒன்றை ஒருவன் செய்ய எண்ணுதற்கு எல்லை , இது 
வென்று துணிவு கொள்ள லே ஆகும் . அத்துணிவு பெற்ற 
பின் அதைச் செய்யாது காலம் நீட்டித்தல் , தீமை தருவ 
தாகும் . காலம் தாழ்த்துச் செய்யக் கூடியவைகளைக் 
காலந்தாழ்த்தே செய்ய வேண்டும் . விரைந்து செய்யக் 
கூடியவைகளைக் 

காலங் கடவாமல் விரைந்து செய்ய 
வேண்டும் . 

இயன்ற இடத்திலெல்லாம் அத்தொழிலைச் செய்து 
முடித்தல் 

நன்றாகும் . அது இயலவில்லையானால் அது , 
நடக்கும் இடம் நோக்கியேனும் செய்தல் வேண்டும் . செய் 
யத் தொடங்கிய தொழிலும் ஒழிக்க வேண்டிய பகையும் 
தீயின் குறைபோல் வளர்ந்து பின் தெரியாமல் கெடுக்கும் . 
ஒன்றைச் செய்யுங்கால் அதற்கேற்ற பொருள் கருவி 
காலம் தொழில் இடமாகிய ஐந்தையும் நன்றாக எண்ணிச் 
செய்தல் வேண்டும் . தொழில் முடியும் இடையூ றுகளும் 
அது முடிந்தால்வரும் பயனும் பார்த்துச்செய்தல் வேண்டும் . 
அவ்வாற்றால் தொழில் செய்யத் தொடங்கினான செய் 
கின்ற முறைமையாவது , அத்தொழிலை அறிந்தவன் கருத் 
தைத் தான் அறிவதேயாகும் . 

ஒரு தொழில் கொண்டு மற்றொரு தொழிலையும் 
முடித்துக் கொளளு தல் , ஒரு யானையைக் கொண்டு மற் 
றொரு யானையைப் பிடிப்பது போல ஊதியமாகும் . தனக்கு 
நட்புடையார்க்கு நன்மை செய்தலைப் பார்க்கிலும் பகைவ 

உளளோரை நட்பாக்கிக் கொள்ளுதல் விரைவாகச் 
செய்யத் தக்கதாகும் . வலிமை குறைந்தவர் , தம்மினும் 
வலியவர் பகையாக எதிர்த்து வந்த காலத்துத் தம்மைச் 
சார்ந்தோர் உள்ளம் நடுங்கு தலைக் கண்டஞ்சி , சந்துகிடைத் 
தால் பகைவரை வணங்கியேனும் ஏற்றுக் கொளவர் . 

ஆதலால் வினை செய்யுங்கால் ஆராய்ந்தே செய்ய 
வேண்டு மென்பதாம் . 


ராக 


பொருட்பால் 


சுக 


சுக . தூது 
அரசர் முதலியோரிடத்துத் தூது சென்று உரைப் 
புவன் தன்மையாவது , தன் சுற்றத்தாரிடத்து அன்புடை 
யனா யிருத்தல் , உயர்ந்த குடிப்பிறப்பு , அரசர் விரும்பும் 
பண்புடையனா யிருத்தல் ஆகும் . அவ்வாறு தூது செல் 
வோனுக்கு இன்றியமையாத குணங்கள் அன்பு , அறிவு , 
ஆராய்ந்து சொல்லும் திறமை ஆகிய மூன்றுமாகும் . 

வேற்படை தாங்கும் அரசரிடம் சென்று வெற்றிச் 
செய்தியை அறிவிப்பவன் நூல்களைக் கற்றுணர்ந்தவருள் 
சிறந்தவனாக இருத்தல் வேண்டும் . தூதுவன் , இயற்கை 
யறிவும், தோற்றபபொலிவும் , ஆராய்ந்தறிந்த கல்வியறிவும் 
ஆகிய இம்மூன்றின் மிக்கானாக இருத்தல் வேண்டும் ; 
இவனே தூது செல்லற்கேற்றவன் ஆவான் . 

தான் சொல்லுமவற்றை ஒன்றுபடுத்திச் சொல்லி 
கடுஞ்சொற்களை நீக்கி இன்சொற்கள் கூறித் தலைவனுக்கு 

செய்வோனே தூ தனாவான் , கற்பன கற்றுப் 
பிறருடைய கடும் பார்வைக்கு அஞ்சா தவனாய்த் தான் 
கேட்போர் உள்ளத்தில் பதியச் சொல்லிக் காலத்தில் 
முடிக்கத் தக்கவனே தூ தனாவான் , 

தான் செய்யும் முறையை யறிந்து , காலம் பார்த்துச் 
சொல்லுதற்கேற்ற இடத்தையும் அறிந்து , சொல்லு 
பவற்றை முன்னே அறிந்து சொல்ல வல்லவனே முதன் 
மையான தூ தனாவான் . பொருட்பற்றில்லாத தன்மையும் , 
பிறர் துணையுடைமையும் , துணிவும் , உண்மை பேசுதலும் 
ஆகிய நான்கும் உள்ளோனாக இருத்தல் வேண்டும் .. 

தன் தலைவன் சொல்லியனுப்பிய செய்தியைப் பிற 
தலைவனுக்குச் சொல்லுதலுடையவனே தன் மேல் வரும் 
துன்பத்துக்கு அஞ்சாத தன்மையோனாவன் . தன் 
உயிர்க்கு முடிவு வந்த காலத்தும் அதற்கு அஞ்சாது 
உறுதியை எடுத்துரைக்க வல்லவனே தூ தனாவன் . 


கன்மை 


SO 


திருக்குறள் பொருள் விளக்கம் 
எ 0 . மன்னரைச் சேர்ந்தொழுகல் 
அரசரைச் சார்ந்து வாழ்வோர் , அவரை விட்டு நீங் 
காமலும் , நெருங்காமலும் நெருப்பில் குளிர் தல் காய்வோர் 
போல் இருக்க வேண்டும் . அவ்வாறு நடக்குங் காலத்து 
அரசர் விரும்புபவற்றைத் தாம் விரும்பாது இருத்தலா 
னது அரசனால் நிலையான செல்வத்தைத் தருவதாகும் . 
இவ்வாறு நடப்பவர் தம்பால் பிழைகள் வராமல் 
காக்க வேண்டும் ; பிழை நேர்ந்ததாகக் கேட்டு அரசன் 
ஐயப்பட்டால் , அரசனைப்பின் தெளிவுபடுத்து தல் எவரா 
லும் இயலாததாகும். ஆதலால் அரசன் அருகில் இருந்து 
தாம் செவிக்குள் பேசுதலும் , அதனோடு சேர்ந்து சிரிப்ப 
தும் விட்டு விடுதல் வேண்டும் . 

எதையும் செவி கொடுத்துக் கேளாது சொல்வோனை 
நெருங்கி வினவாமல் அவனாகவே அந்த மறைப் பொருளை 
அடக்காமல் கூறினானனால் கேட்டல் வேண்டும் . ஒன்றை 
அரசனுக்குச் சொல்ல இருப்போர் , அரசனது குறிப்பினை 
அறிந்து , சொல்லுதற்கு ஏற்ற காலத்தையும் தெரிந்து 
கேட்கும் அரசனுக்கு அதில் வெறுப்புத் தோன்றாமல் 
சொல்லுதல் வேண்டும் ; சொல்லும்போது 
மனம் ஏற்குமாறு சொல்லுதல் வேண்டும் ; அரசன் 
விரும்புவனவற்றைச் சொல்லி , பயனற்றவைகளை அவன் 
வினவிக் கேட்டாலும் சொல்லா திருத்தல் வேண்டும் , 

அரசர் , நமக்கு இளைஞர் ; நமக்கு இன்ன முறையுடை 
யவர் என்று எண்ணி இகழ்வது கூடாது . 

அவருடன் 
சார்ந்திருக்கும் அரசுத் தன்மையான ஒளியோடு பொருந்த 
நடக்க வேண்டும் , நிலைபெற்ற அறிவுடையோர் அரசரால் 
நன்கு மதிக்கப்பட்டோ மென்று எண்ணிப் பொருத்த 
மற்றவைகளைச் செய்யமாட்டார்கள் . யாம் அரசருக்குப் 
பழைய நட்பினேம் என்று எண்ணிப் பொருத்தமில்லாத 
வைகளைச் செய்யும் உரிமை கெடுதலைத் தரும் . 

ஆதலால் அரசரிடம் பழகுவோர் அரசர் தன்மையை 
உணர்ந்து நடக்க வேண்டு மென்பதாம் . 


அவன் 


பொருட்பால் 


எக 


எக . குறிப்பறிதல் 
ஒருவன் ஒன்றைக் கூறாமலே முகக் குறிப்பினால் 
அறியக் கூடியவன் , எக்காலத்தும் உலகத்துக்கு ஓர் 
அணியை ஒத்தவனாவான் , மனத்தில் நினைத்ததைசி 
சிறிதும் ஐயமில்லாமல் அறிந்துகொள்ளக் கூடியவனைத் 
தெய்வத்தோடு ஒத்தவனாக மதிக்க வேண்டும் . குறிப்பி 
னால் பிறர் குறிப்பினை அறிய வல்லவனை ஒருவர் தம் 
உறுப்புகளுள் ஒன்றைக் கொடுத்தாவது துணையாகக் 
கொள்ளுதல் வேண்டும். ஒருவன் கருதிய தனை அவன் 
கூறாமலே அறிய வல்லவரோடு அதை அறியமாட்டாத 
மற்றையோர் உறுப்பால் ஒத்தவராக இருந்தபோதினும் 
அவரை வேறாகவே கருதவேண்டும் . ஏனெனின் ? குறிப் 
பால் குறிப்பை உணராத கண்கள் , ஒருவன் உறுப்புக்க 
ளுடன் தானொன்றாக ஒத்திருந்தபோதினும் அவற்றால் 
என்ன பயன் ? 

அடுத்த பொருளைக் காட்டுகின்ற பளிங்குபோல , 
ஒருவன் நெஞ்சத்தில் மிக்குள்ளதை முகம் காட்டாமிற்கும் . 
அம்முகம் , ஒருவன் மகிழி னும் சினப்பினும் , தான் முற்பட்டு 
அந்நிலையைத் தெரிவிக்கும் . ஆதலால் முகத்தைப் பார்க் 
கினும் பேரறிவுடைய பொருள் உலகத்தில் 
யாதுளது ? குறையுற்றவன் மனத்திலுள்ளதைக் குறிப்பா 
லறிந்து , அதைத் தீர்க்கவல்லவரைப் பெற்றால் , குறையுற் 
றோன் ( அவரிடம் எதையும் சொல்லாமல் ) அவர் முகத் 
தைப் டார்த்துக்கொண்டு நின்றாலே போதும் , கண்ணின் 
பார்வை வேறுபாடுகளைக் கண்டறியவல்லவர்களைப் பெற் 
றால், ஒருவன மனத்திலுள்ள பகையையும் நட்பையும் அவ 
னுடைய கண்களே சொல்லிவிடும் . நாம் நுட்ப வறிவுடை 
யோம் என்று மற்றையோர் கருத்தை அறிவோரின் அளவு 
கோலாவது 

கண்ணல்லாமல் வேறல்ல . எல்லாம் 
கண்ணால் அறியலாம் . 

ஆதலால் உலகத்தில் பிறரின் குறிப்பறிந்து நடப் 
பது சிறந்த பண்பாகுமென்பதாம் . 


வேறு 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


எஉ . அவையறிதல் 
சொற்களின் தொகுப்பினை அறிந்த தூய்மையுடைய 
வர் தாம் ஒன்றைக் கூறுங்கால் , அவையின் தன்மையை 
அறிந்து , ஆராய்ந்து எடுத்துச் சொல்லுதல் வேண்டும் . 
அன்றியும் சொற்களின் நடையை அறிந்து நடக்கும் நன் 
மையை யுடையவர் ஓர் அவையில் ஒன்றைச் சொல்லுங் 
கால், அவ் வவையின் கால நிலையை நன்கறிந்து சொல்லல் 
வேண்டும் . அவையினது தன்மையை அறியாதவர் 
ஒன்றை அவையிற்சொல்ல முற்பட்டால் அவர் பேச 
அறியா தவரும் சொல்வன்மை இல்லா தவரும் ஆவர், 

அறிவுமிக்கார் அவையில் அறிவு மிக்காராய் நடக்க 
வேண்டும் . அறிவற்றார் அவையில் தாமும் அறிவில்லா 
தவராய் நடக்கவேண்டும் . தம்மினும் மிக்க அறிவுடையார் 
அவையில், முதலில் ஒன்றைச் சொல்லா திருப்பது நல்ல 
தென்று வகுக்கப்பட்டவற்றுள் எல்லாம் மிக நல்லதாகும் . 

அறிவாற் சிறந்தார் அவையினிடத்து ஒருவன் குற் 
றத்துக்காளாதல் , நல்வழியில் நடக்கப் புக்கானொருவன் 
அந் நெறியினின்று நிலை தளர்ந்து வீழ்ந்ததை யொக்கும் , 
குற்றமறச் சொற்களை ஆய்ந்துணர்வதில் வல்ல அறிஞர் 
அவையிடத்தே, பல நூல்களையும் கற்று அதன் தன்மை 
யறிந்தவரின் கல்வியானது நன்றாக விளக்கம் பெறும் . 

ஆதலால் தாமே உணர்பவரின் முன்னிலையில் கற்ற 
வர் பேசுதல் , தானே வளரும் பயிருள்ள பாத்திக்கண்நீரைச் 
சொரிந்தாற் போல்வதாகும் . நல்லார் அவையில் அவர் 
மனங்கொள்ளுமாறு சொல்ல வல்லார் அறிவில்லா தவர் 
கூட்டத்தில் மறந்தும் பேசுதல் கூடாது . அவ்வாறு 
பேசினால் அப் பேச்சு தூய்மையில்லாத முற்றத்தில் 
ஊற்றிய அமிழ்தம்போல் வீணாகும் . 

ஆதலால் அவையறிந்து பேச வேண்டுவது , கற்று 
வல்லாரின் கடமையாகும் என்பதாம் . 


பொருட்பால் 


எL 


எ . அவையஞ்சாமை 
சொல்லின் தொகுப்பினை அறிந்த தூயமையை 
யுடையார் , இது, நல்ல அவை , இது தீய அவையென 
அறிந்து நல்லோர் அவைக்கண் ஒன்றையும் வாய் 
சோர்ந்து சொல்லமாட்டார்கள் . கற்றார் அவையில் தாம் 
கற்ற நுண்பொருளை அவர் மனங் கொள்ளுமாறு சொல்ல 
வல்லார் , கற்றோர் எல்லோரினும் இவர் நன்கு கற்றார் 
என்று உயர்த்திச் சொல்லுதற்கு உரியார் ஆவார் . 
போர்க்களத்தில் சென்று போர் செய்து மாள்வோர் 
பலராவர் ; கற்றார் அவையில் அஞ்சாது பேசவல்லார் மிக 
அரியராவர் ; அவ்வாறு அஞ்சாது சொல்ல வல்லவர் , 
தாம் கற்ற பலவற்றையும் கற்றார் அவையில் அவர் மனங் 
கொள்ளுதற்கேற்பச் சொல்லி , தாம் கற்றவற்றினும் மிக்க 
நுண் கருத்துக்களைக் கற்றாரிடமிருந்து அறிந்துகொள்க . 

அவைக்கு அஞ்சாமல் மறுமொழி கொடுத்தற் 
பொருட்டுச் சொல் இலக்கண முறையால் அளவை நூல் 
முதலியவற்றையும் கற்குக, பேசுந்திறமையில்லா தவர்க்கு 
• நூல்களைக் கற்ற அறிவினாலாகிய பயனென்ன ? ஒன்று 
மில்லையன்றோ? மன ஊக்கமில்லா தார் கையில் வாள் கொண் 
டிருந்தும் பயனில்லா தவாறு போலாகும் . அவையில் 
பேசுந் திறமையில்லாது அஞ்சுவானுக்குக் கற்ற நூல்களி 
னால் உண்டாகும் பயனென்ன ? அது , போர்க்களத்தில் 
பேடி கையிற்கொண்ட வாள் போலாகும் . 

நல்லார் அவையில் தாம் கற்றவைகளை 
எடுத்துக் கூறும் திறனற்றவர் , பல நூல்களைக் கற்றும் 
பயனற்றவரேயாவர் . அவர் பல நூல்களையும் நன்கு 
கற்றறிந்தும் கல்லா தவரினும் கடைப்பட்டவரே யாவர் . 
அவைக்கு அஞ்சித் தாம் கற்றவைகளை அவையின் கண் 
சொல்லும் திறனற்றவர் , உலகில் உயிரோடிருந்தாலும் 
இறந்தவரை ஒத்தவரே ஆவர் . 

ஆதலால் , அவைக்கு அஞ்சாது உரைத்தலே கற் 
றோர்க்கு மேன்மையைத் தரும் என்பதாம் . 


நன்கு 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


எச . 


நாடு 
குன்ருத விளைச்சலை உண்டாக்கும் உழவரும் சிறம் 
தோர்களும் கெடாத பெருஞ் செல்வர்களும் இணைந்து 
வாழும் இடமே நாடாகும் , அந்நாடு , அளவற்ற பொருளால் 
கேடின்றி விரும்பத் தக்கதாகி , விளைவதே மாடாகும் , 

பாரமெல்லாம் , தன் மேல் வருமாயினும் அவைகளை 
ஒருங்கே தாங்கி அரசனுக்கு வரிப்பொருள் முழுதும் 
கொடுக்கத் தக்கதே காடு ஆகும்; மிக்க பசியும் நீங்காத 
நோயும் அழிவைச் செய்யும் பகையுமில்லாமல் இருப்பதே 
நாடாகும் . 

பலவகையான வேறுபாடுற்ற கூட்டமும் , தம்முட 
னிருந்தே பாழ்படுத்தும் உட்பகையும் , அரசரை வருத்தும் 
கொல்லும் 

வினைக்குறும்பரும் இல்லாத நாடே 
காடென்பது . 

கெடுதல் என்பதையே அறியாமலும் ஒருகால் 
கெட்டாலும் தன் வளங்குன்றாததுமாகிய நாடே, நாட்டுள் , 
தலைமையான தாகும் , ஊற்றுநீர் மழைநீர் என்ற இருவகை 
நீரும் , உயர்ந்த மலையும் , அதிலிருந்து வரும் அருவிநீரும், 
அழியாத கோட்டையும் நாட்டிற்கு உறுப்பாம் . 

* நோய் இல்லாமை , செல்வர் , விளைவு , இன்பம் பாது 
காப்பு என்னும் ஐந்தும் நாட்டிற்கு அழகாம் . நாடென்று 
உயர்த்திக் கூறப்படுவது , தன்பால் எல்லா வளங்களும் 
அமைந்துள்ளதே , வேற்று நாட்டை எதிர்பார்ப்பது 
நாடென்று கூறப்படாததாகும் . மேற்கூறிய வளமெல்லாம் 
ஒருங்கே அமைந்திருந்தாலும் வேந்தனோடு 
அமைதி பெறாத நாடு , பயனற்றதாகும் . 

ஆதலால் , பசி பிணி இல்லாமல் வேந்தனோடு ஒற்று 
மைப்பட்டு வாழ்வதே நாட்டுக்குச் சிறப்பாகு மென்பதாம் . 


பொருட்பால் 


எரு . அரண் -. 
பிறர் நாட்டின் மேற் படையெடுத்துப் போர் செய்யச் 
செல்வார்க்கும் அரண் ( கோட்டை ) ஆனது சிறந்தது . 
அஃதல்லாமலும் பிறர்க்கஞ்சித் தன்னைப் புகலிடமாக 
அடைந்தவர்க்கும் அதுவே சிறந்தது. அவ்வரண் என்று 
கூறப்படுவது , வற்றாத நீர் நிலையும் , வெற்றிடமும் மலையும் , 
அழகிய நிழலையுடைய மரச் செறிவுள்ள காடுமேயாகும் . 

இவ்வாறான அரண் , உயர்ச்சி அகலம் வலிமை தன் 
பால் வந்து பிறர் சேர்வதற்கு அருமையென்னும் இந் 
நான்கின் அமைவேயென்று நூலோர் கூறுவர் . அது, 
காக்க வேண்டிய இடம் சிறு அளவின தாய் , விரிவான 
இடம் உடைய தாய் அமைந்து மிக்க பகைவரின் ஊக் 
கத்தை அழிப்பதாகும் . பின்னும் வேறொருவரால் 
கொள்ளுதற்கு அரிய தாய் , தன்னிடம் எல்லா உணவு 
வளங்களும் உடைய தாய் , தன்னுள் இருப்பார்க்கு எளிய 
தன்மையுடைய தாய் இருக்கவேண்டும். 

இன்னும் அவ்வரண் எல்லாப் பொருள்களையும் 
தன்னுள் அடக்கி , பிறரால் அழிவுவந்த காலத்து 
அதைக் காத்தற்கு நல்ல வீரர்களைக் கொண்டமைவதாக 
உள்ள தாகும் . பகைவர் முற்றுகையிட்டும் முற்றுகை 
யிடாது போர் செய்தும் வஞ்சச் சூழ்ச்சி செய்தும் வேறெவ் 
வாற்றானும் பகைவரால் கைப்பற்றிக் கொள்ள இயலாத 
அருமைப்பாடு உடையதே அரண் ஆகும் . 

போர்முனையில் பகைவர் அழியும்படியாக உள்ளிருக் 
தோர் செய்கின்ற போர் வன்மையால் பெருமைபெற்றுசி 
சிறப்புடைய தாய் விளங்குவது அரண் ஆகும் . 

இவ்வரண் 
மேற்கூறிய மாண்புடைய தாக இருப்பினும் தொழிலில் 
மேம்பாடு இல்லா தாரிடத் திருப்பின் பயனில்லாததாகும் . 

ஆதலால், அரண் இருப்பின் பகைவரை வெல்வது 
எளிதெனக் கொள்ளலாம் என்பதாம் . 


உடை 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

எகூ .. பொருள் செய்வகை 
ஒரு பொருளாக மதித்தற்குத் தகாதாரையும் ஒரு 
பொருட்டாக மதிக்கவைக்கும் செல்வப் பொருளைப்போல 
ஒருவனுக்கு வேறு சிறந்த பொருள் உலகத்தில் இல்லை . 
ஏனெனின் ? எல்லாப் பெருமையும் டையராயினும் 
செல்வமில்லா வறிஞரை எல்லோரும் இகழ்ந்து பேசுவர் . 
செல்வமுள்ளோரை எல்லோரும் போற்றிக் கொண்டாடிச் 
சிறப்புச் செய்வர் . ஆதலால் செல்வப் பொருளென்னும் 
கெடாத விளக்கு , தாம் எண்ணிய நாட்டிடைச் சென்று 
பகையென்னும் இருளை மாய்க்கும் . செய்யும் திறமை 
பறிந்து நல்ல வழியில் ஈட்டிய பொருள் அதை யுடையா 
னுக்கு அறத்தையும் இன்பத் தையும் ஒருங்கே கொடுக் 
கும் . மக்கள் பாற்கொண்ட அருளோடும் அன்போடும் 
சார்ந்து வாராத பொருட் பெருக்கத்தை வேண்டாமல் 
விட்டுவிடுதல் வேண்டும் . 

தானே பிறரிடமிருந்து திறையாகக்கிடைத்த பொரு 
ரூம் , சுங்கத்தால் வரும் பொருளும் , தன் பகைவர் திறை 
யாகக் கொடுத்த பொருளும் அரசனுக்குச் சேரவேண்டிய 
பொருள்களாகும் . அன்பு ஈன்ற அருள் என்று கூறப் 
படும் குழந்தையானது , 

பொருள் என்ஈறு சொல்லப் 
பெறுகின்ற செவிலித் (ஊட்டும் ) தாயால் வளர்வதாகும் . 
கைப்பொருளுடையான் ஒருவன் , ஒரு தொழிலைச் செய் 
தல் , இரு யானை கள் போர் செய்தலை மலைமீதேறி 
யிருந்து பார்ப்பதுபோல் இன்பந் தருஞ்செயலாம் பொருளை 
நிறையத் தேடி ஈட்டு தல் வேண்டும் . ஏனெனின் பகை 
வரின் செருக்கை அழிக்கும் படைக்கலம் ( வேல் ) அப் 
பொருளைக் காட்டினும் கூர்மையுடையதின்று . பொருளை 
ஈட்டியவர்க்கு அறமும் இன்பமும் எளிய தாய்க் கிடைக்கும் . 

ஆகவே , ஒருவன் அறமும் இன்பமும் எய்துவதற்குசி 
சிறந்த துணை பொருள் ஆதலால் , அதனை நன்கு ஈட்டுதல் 
வேண்டுமென்பதாம் . 


பொருட்பால் 


எா 


எஎ . படைமாட்சி 
யானை முதலிய நால்வகைப் படைகளும் அமைந்து , 
போரின்கண் வரும் ஊறுபாட்டிற்கு அஞ்சாத வெல்கின்ற 
படையானது , அரசனுக்குரிய செல்வங்கள் யாவற்றினும் 
தலை சிறந்ததாகும் . போரில் உலைவு ஏற்பட்டால் அஞ்சாது 
தாங்கும் வன்கண்மை வழி வழி வரும் படைக்கே உரியது 

கடல்போல் எலிகள் கூடி முழங்கினாலும் நாகப்பாம்பு 
மூச்சு விட்டால் யாவும் அழிவடையும் . அதுபோல, சிறந்த 
வீரன் முன் பல போர்வீரர்கள் நின்று எதிர்த்தாலும் தம் 
வீரம் இழந்து உடனே மாள்வர் . தொன்றுதொட்டு வந்த 
அஞ்சாத தன்மையுடைய துவே , அரசனுக்குரிய சிறந்த 
படையாகும் . 

கூற்றுவனானவன் சினங்கொண்டு மேலேறிக் கொல்ல 
வரினும் நெஞ்சொருமித்து எதிர்த்து நிற்கும் ஆற்றலுடை 
யதுவே படையாகும் . அஞ்சாமை , மானம் , சிறந்தவழியில் 
நடக்கும் நடக்கை அரசரின் நம்பிக்கைக்கு உரிமையாதல் 
என்னும் நான்குமே அப் படைகட்குக் காவலாம் . 

அப் படையானது தன்மேல் வந்த பகைவாது. 
போரைத் தாங்கி அவருடைய தூசிப்படையை யெதிர்த்து 
மேற் செல்லும் தன்மையுடைய அச்சேனை வெல்லும் திற 
மும் எதிர்ப்பைத் தாங்கும் ஆற்றலும் இல்லாததாயினும் 
அணிவகுப்புத் தன்மையால் பெருமை பெறுவதாகும் . 

சிறுமையும் அரசனிடம் மாறாத வெறுப்பும் , வறுமையு 
மின்றி இருக்குமானால் அத்தகைய படை , வெற்றியடை 
யும். அப்படை நிலையுடைய வீரர்களை மிகுதியாகப் பெற் 
றிருந்தபோதினும் , படைக்குத் தலைமையேற்கும் வீரர் 
இல்லையாயின் , படை எதிர்த்து நிற்காது . 

ஆதலால் படை மாண்புடையதாக இருந்தால் தான் 
பகைவரை வெல்லலாம் என்பதாம் . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

எஅ . படைச்செருக்கு - 
பகைவர்களே ! எம் தலைவன் முன்னின்று போர் 
செய்து , அவனால் வெல்லப்பட்டு இறந்து , பின் நடுகல்லில் 
புகழ் பொறிக்க நினறோர் பலராவர் ; ஆதலால் எம் படைத் 
தலைவன் முன்னின்று போர் செய்ய ஒருப்படாதீர் ! காட்டு 
முயலை எய்து கொன்ற அம்பைப் பார்க்கினும் , யானையை 
யெறிந்து , தவறிய வேலினைக் கையிற் கொண்டிருத்தல் 
இனிமையானது . 

பகைவர்மேல் இரக்கங் காட்டாத் தன்மையை மிக்க 
ஆண்மையென்று கூறுவர் ; தாழ்வு நேர்ந்தகாலத்து 
இரக்கங் காட்டி அவர்க்கு உதவி செய்தலை , அதற்குக் 
கூர்மையென்று சொல்லுவர் , தன்னை யெதிர்த்து வந்த 
யானையின் மேல் தன் கையிலிருந்த வேலை எறிந்தான் ; 
அடுத்து வரும் யானையைக் குத்தக்கையில் வேலில்லை , 
தன் மார்பில் தைத்துள்ள வேலைக்கண்டு பறித்து மகிழ்ந்து 
நின்றான் ஓர் வீரன் . விழித்திருந்த கண்ணில் வேல் 
கொண்டு எறிந்தாலும் அஞ்சிக் கண் இமை கொட்டினால் , 
அது வீரர்க்கு இழுக்கு ஆகும் . தான் உடம்பில் விழுப் 
புண்படாத நாட்களைப் பயனற்ற நாளாகப் போர்வீரன் 
எண்ணுவான் . உலகில் நிலவும் புகழை மட்டும் விரும்பி 
வாழ விரும்பாத போர் வீரர், வீரக்கழல் அணிதல், ஓர் 
அழகுடையதே ஆகும் . 

போர் வந்தால் உயிர்விடு தற் கஞ்சாது போர்புரியும் 
வீரர், தம் தலைவன் வேண்டா என்று சினந் தாலும் தம் 
வீரத்திறகுறையாமல் போருக்கே செல்வர் . தாம் குறித் 
ததைக் குறித்தபடி செய்ய உயிர்கொடுக்கும் வீரரை , 
இகழுவார் யாருமில்லை . தம்மைப் பாதுகாத்த அரசரின் 
கண்கள் நீர் பெருகியோடப் போர்வீரன் சாகப் பெற்றால் 
அச்சாவு 

பிறரிடம் இரந்தாவது ஏற்றுக்கொள்ளும் 
தகுதியது. 

ஆதலால் படைகள் வீரத்துடன் செருக்கும் நீங்காத 
வாறு இருக்கவேண்டு மென்ப தாம் . 


பொருட்பால் 


எசு. நட்பு 
நட்பைப் போலச் செய்தற் கரியவைகள் வேறு 
என்ன ? அம்பட்பைச் செய்து கொண்டால் தாம் செய்யப் 
புகும் தொழிலுக்கு வேறு பாதுகாப்பு என்ன இருக்கின் 
றது ? நல்லோரின் நட்பு மூன்றாம் பிறையைப் போல நாள் 
தோறும் வளரும் , தீயோர் நட்பு , நிறை நிலாப்போல , 
நாளுக்கு நாள் குறையும் . எனவே, நல்லோர் நட்பே 
கொள்ளற்குரியது , நற்குண நற்செய்கையுடையார் . நட்புப் , 
பழகுந்தோறும் கற்கக் கற்க இன்பங் கொடுத்தல்போல 
இன்பந் தருவதாகும் . உலகில் ஒருவர்க்கொருவர் நட் 
புடையரா யிருத்தல் , நகைத்திற்கிடனான சிலவற்றைப் 
பேசிச் சிரிப்பதற்கல்ல . குற்றங்காணப்படின் அறிவுரை 
கூறி அவரைத் திருத்து தற் பொருட்டே யாகும் . ஒருவரோ 
டொருவர் நட்பாவதற்குச் சேர்ந்து உரையாடலும் , பழகுத 
லும் வேண்டுவதில்லை , ஒத்த உணர்ச்சியே - நட்பாகும் 
உரிமையைக் கொடுக்கும் . ஆகவே , முகம் மட்டும் மலர 
வெளிக்காட்டி நட்புக் கொள்வது , நட்பாகாது ; நெஞ்சிட 
மும் மலா உள் நட்புக் கொள்வதே நட்பாகும் . 

அந்நட்பு , ஓர் அவையில் ஒருவன் உடுத்த ஆடை 
சோர்ந்தபோது அவன் கையானது சென்று உதவி , அதனை 
உடுத்து அவனது மானத்தைக் காத்தல் போல , மீட்புசி 
செய்தவனுக்குத் துன்பம் வந்த காலத்துச் சென்று 
உதவுவதே நட்பாகும் . அது , மேல் மேல் ஓங்கி வளரும் 
நிலைமை யாதென்றால் ? எப்போதும் வேறுபாடில்லாமல் 
தன்னால் இயலும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் 
கிலைமையாகும். இவர் நமக்கு இவ்வளவு சிறந்த அன் 
பினர் ; நாம் இவர்க்கு இத் தன்மையுடையோம் என்று 
உயர்வாகப் பாராட்டிக் கூறினாலும் அன் நட்புச் சிறவாது 
நிலையழிந்து போகும் . 

ஆதலால் உலகில் நல்ல நட்புப் போலச் சிறந்ததில்லை 
யென்ப 

பதாம் . 


தான் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

அ . நட்பாராய்தல் 
. கட்புச் செய்த பின் , அந் நட்பையுடையவர்க்கு அதி 
லிருந்து விடுதலை பெற இயலாது . ஆதலால் , ஆராயாது 
நட்புக் கொள்ளுதலைப் போலக் கேடு தருவது வேறில்லை. 
ஆய்ந்து ஆய்ந்து ஒருவரோடு நட்புக் கொள்ளா தவன் 
நட்பு , முடிவில் 

சாவதற்கான துன்பத்தைக் 
சொடுக்கும் . ஆதலால் ஒருவன் குணத்தையும் , அவன் 
குடிப் பிறப்பையும் , குற்றத்தையும் , குறைவில்லா அவன் 
சுற்றத்தின் தன்மையையும் அறிந்து நட்புச் செய்தல் 
வேண்டும் . நல்ல குடியிற் பிறந்து தன் பால் வரும் 
பழிக்கு நாண கொள்வானின் நட்பைப் , பொருள் கொடுத் 
தாவது கொள்ளுதல் வேண்டும் . 

உலக நடைக்கு மாறுபட்டு நடந்தால் அவர் வருத்த 
முறும்படி சொல்லிவிலக்கியும் , செய்யா தவாறு நெருக்கியும் 
திருத்தவல்லர் , ஆராய்ந்து கொள்ளுதல் வேண்டும் . 
நண்பர்களுக்கு வருங்கேடு நண்பர்களின் தன்மைகளை 
இவ்வளவின என்று நீட்டி அளந்து பார்ப்பதோர் அளவு 
கோலாகும் . ஒருவனுக்கு மேன்மை யென்பது, அறிவில் 
லார் நட்பை நீக்கி விடுவதேயாம் , க்கங் குறை தற்குக் 
காரணமான செயல்களைச் செய்ய நினைத்தல் கூடாதது 
போல் , ஒருவனுக்குத் துன்பம் வந்தபோது கைவிடுவாரின் 
நட்பைக் 

கொள்ளுதல் கூடாது . கெடுங்காலத்துக் 
கைவிட்டு நீங்குவார் நட்பினை , இயமன் உயிரைக் கொண்டு 
செல்லும்போது 

மனத்தையும் சுடும், 
ஆகவே குற்றமற்றார் நட்பை விடாமற் கொள்ள வேண்டும் ; 
ஒன்றைக் கொடுத்தாவது தீயவர் நட்பை விலக்குதல் 
வேண்டும் . 
ஆகலான் , 

நட்புச் செய்வோர் , 

செய்வோர் , நட்பை நன்கு 
ஆராய்ந்து தெளிந்து நல்லோர் நட்பையே ஏற்றுக்கொள் 
ளுதல் வேண்டு மென்பதாம் . 


பள 


நினைத்தாலும் 


பொருட்பால் 


அக . பழைமை 
பழைய நட்பென்று சொல்லப்படுவது யாதென்றால் , 
அஃது , உரிமையற்றி நண்பர் செய்பவற்றை ஒதுக்காமல் , 
அதற்கு உடன்படுவதாம் . ஆதலால் நட்பிற்கு உறுப்பாக 
உள்ளது நண்பினர் உரிமையாகச் செய்வனவாம் .. 
னால் , அதற்கு இனியவராதல் நல்லோரின் கடமையாகும் . 
இருவர் நட்புகட் கிடையே ஒருவன் உரிமைபற்றிச் செய்த 
வற்றை ஏற்றுக்கொள்ளா விட்டால் பழகிய நட்பு என்ன 
பயனைக் கொடுக்கும் ? ஆதலான் உரிமை பற்றி நண்பரா 
யினார் கேட்காமல் ஒன்றைச் செய்து விடுவாராயின் அந்த 
உரிமையைப் போற்றி விரும்பப்படும் தன்மையினால் அதை 
விரும்.வர் . 

நண்பர்களானவர் வெறுக்கத் தக்கவற்றைச் செய் 
தால் அதற்குக் காரணம் அறியாமை , அல்லது மிக்க 
உரிறை! 2 என்று அறிதல் வேண்டும் . உரிமையின் எல்லை 
யில் நின்றவர் , தமக்குக் கெடுதல் நேர்ந்த இடத்தும் 
பழைய காலத்து நட்பை விடமாட்டார் , 

அன்புடனே 
பழகிய நட்பினை யுடையவராய் வந்தோர், தம் நண்பரால் 
கெடுதல் நேர்ந்த காலத்தும் அன்பு நீங்கார் . அத்தகை . 
யோர் நண்பர் செய்த பிழையைத் தாம் பொறுப்பதன்றிப் 
பிறர் சொன்னாலும் அதை யேற்றுக் கொள்ளார் . உரிமை 
யாளர்க்கு நண்பர் தவறு செய்தால் அத்தவறு செய்த 
நாளே சிறந்த பயனுள்ள நாளாம் ) . 

உரிமை நீங்காது பழைய நட்பினையுடையார் நட்பினை . 
அவர் தவற்றுக்காக விட்டுவிடாத நட்புடையாரின் தன் 
மையை உலகம் விரும்பியேற்கும். பழைய நண்பர் தவறு 
செய்யினும் தம் உரிமைப் பண்பிலிருந்து மாறாதவர் , புகை 
வராலும் பாராட்டி விரும்பப் படுவோராவர் , 

ஆதலால் பழகிய நண்பர் தவறு செய்தாலும் தவ 
றெனக் கருதாது உரிமையென்றே ஏற்றுக்கொண்டு அவர் 
நட்பைக் கைவிடா திருத்தல் நட்புக்குச் சிறப்பென்பதாம் , 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

அஉ . தீநட்பு 
அன்பு மிகுதியினால் அவரை உண்ணலாம் போன்ற 
அவாத் தோன்றினாலும் , தீக்குணமுடையவர் தீ நட்பானது 
வளர்வதைப் பார்க்கினும் தேய்க்தொழிதல் சிறந்ததாகும் . 
தமக்குப் பயன் கிடைத்தபோது சார்ந்தும் , பயன் அற்ற 
போது அவரை விட்டு நீங்கியும் போகும் ஒப்பற்றவர் 
கட்பைப் பெற்றால் என்ன ? விட்டால் தான் என்ன ? பய 
னொன்றும் இல்லை. 

நட்பின் தன்மையைப் பார்க்காது தமக்குக் கிடைக் 
கும் ஊதியத்தைப் பார்க்கும் நண்பரும் , அன்புக்காக ஒரு 
வரை ஏற்காமல் பொருளை மட்டும் விடாது பற்றுகின்ற 
பொதுப் பெண்டிரும் , மற்றவர் நன்மையைன் கருதாது 
திருடும் கள்வரும் ஆகிய இவர் ஒத்த தன்மையராவர் . 
போர்மூண்ட காலத்தில் போர்க் களத்தில் வீழ்த்திச் 
செல்லும் குதிரையைப் 

போலுள்ள தீயார் நட்பினும் 
தனிமையாக இருப்பது நன்மையாகும். 

பிறர் கூட்டுவித்தாலும் கூடா தவரின் தீய நட்பு உண் 
டாவதைப் பார்க்கிலும் இல்லாமல் இருப்பதே நல்லது . 
அறிவற்றவனது மிக நெருங்கிய நட்பினும் அறிவுடை 
யார் பகை கோடி மடங்கு நன்மையானது . அகத்தில் 
--நட்பினர் நன்மையை விரும்பாது புறத்தில் நகைவினைக்கும் 
தன்மையுடையவர் 

நட்பைப் பார்க்கினும் பகைவரால் 
வருவன பத்துக் கோடி மடங்கு நன்மையாகும் . 

தம்மால் ஆகுங் காரியத்தைச் செய்யாதார் 
கட்பை , வெளியிற் கூறாமலே விட்டுவிடுதல் வேண்டும் . 
செய்யும் செயல் வேறாகவும் சொல்லுஞ் சொல் வேறாகவும் 
உள்ளோரின் நட்பு , கனவினன்றிக் கனவிலும் துன்பந் 
தருவ தாகும் . வீட்டில் நட்புக் கொண்டாடி அவையின் 
கண் பழிப்பவர் நட்பைச் சேராமல் விட்டுவிடு தல்வேண்டும் . 

ஆதலால் எக்காலத்தும் தீயவர் நட்பைக் கொள்ள 
லாகாது என்பதாம் . 


பொருட்பால் 


அக . கூடா நட்பு 
முன்பு சேராமல், சேரும் இடம் வாய்க்கும் வரை கூடி 
யிருக்கும் நட்பானது , சிறந்த இடங் கிடைத்தால் அறவே 
அடித்து உடைப்பதற்குத் துணையாகும் பட்டடை போலா 
கும் . தமக்கு உற்றார் போன்று உறவல்லா தவருடைய 
நட்பு , இடங் கிடைத்தால் பெண்கள் மனம்போல வேறு 
பாடடையும் . 

பல நல்ல நூல்களைக் கற்றிருந்தாலும் , நல்ல மன 
முள்ளவராகப் பழகுந் தன்மை மாண்படையா தவர்க்கு 
இல்லை . கண்டபோது முகத்தில் இனிமை காட்டிச் 
சிரித்து , உள்ளத்தில் தீமை கொண்டவர்களுடன் நட்புக் 
கொள்ள அஞ்சுதல் வேண்டும் . மனத்தால் தம்மோடு 
சேராமல் பழகுகின்றவரை அவர் சொல்லை நம்பித் தெளியக் 
கூடாது . 

நண்பர் போன்று நன்மையானவற்றைச் சொன்னாலும் 
பகை கொண்டவர் சொல் விரைவில் உணரலாம் . வில்லின் 
வளைவு வணக்கமாகத் தோன்றினாலும் நன்மையாகக் 
கொள்ளக்கூடாது . பகைவர் வணங்கிய கையிடத்திலும் 
கொலைக் கருவி மறைவாக இருக்கும் . பகைவர் அழுத 
கண்ணீரும் அத்தன்மையதே . 

நட்பை மிகுதியாகச் செய்து . உள்ளுறத் தம்மை 
இகழும் பகைவரைத் தாமும் நட்பினுள் மகிழும்படி 
செய்து , பின் அவர் நட்பை விடுதலே நன்மையாகும் . 
பகைவர் தமக்கு நட்பாகும் காலம் வந்தால் , அவருடன் 
முக நட்பு வைத்துக்கொண்டு அகத்தில் நட்பு நீக்கிப் பின் 
அதையும் விட்டுவிடுதல் வேண்டும் . 

ஆதலால் கூடா நட்பு எப்போதும் கூடாததாய் 
இருப்பதால் , அந்நட்பை விலக்கிவிட வேண்டு மென் 
பதாம் . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


அச : பேதைமை 
பேதைமை யென்பது யாதென்றால் தனக்குக் கேடு 
தருவதை ஏற்றுக்கொண்டு நன்மை தருவதை விட்டு 
விடுதலாம் . ஒருவனுக்கு அறியாமையுள் மிக்க அறியாமை 
யாவது , தனக்கு ஒவ்வாதவற்றில் அவாக் கொள்ளுத 
லாகும் . நாண வேண்டும் செயல்களுக்கு நாணாமை , ஆராய 
வேண்டுமவற்றை ஆராயாமை , யாரிடத்தும் அன்பில் 
லாமை , எதையும் பேணாமை , இவைகளே பேதையின் 
தொழில்கள் . 

நல்ல நூல்களைக் கற்றும் , பொருள்களை நன்கறிந்தும் , 
பிறர்க்கு எடுத்துச்சொல்லியும் தாம் மட்டும் அடங்கி 
நடக்காத பேதையரைக் காட்டினும் பேதையர் ஒருவரு 
மில்லை . பல பிறவிகளிலும் தான் கிடந்தழுந்தும் நிரயத் 
துன்பத்தை இவ்வொரு பிறவியில் செய்பவனே பேதை. 

பேதை, ஒரு தொழிலைச் செய்ய முற்பட்டால் அத் 
தொழிலும் கெடும் ; தானும் தளை ( கட்டில் ) யில் மாட்டிக் 
கொண்டு துன்புறுவான் . பேதை பெருஞ் செல்வம் 
பெற்றால் அயலார் உண்டு களிப்பர் ; தம்மவர் பசியால் 
வாடுவர் . பேதையின் கைக்கு ஒன்று கிடைக்குமானால் , 
அவன் நிலைமை பித்துப் பிடித்த ஒருவன் , கள் குடித்து 
மயங்கின செயல் போலாகும் . 
பேதையரின் நட்பு , 

மிகமிக இனிமையுடையது . 
ஏனெனின் பிரிவு நேர்ந்தால் , துன்பம் எதுவும் தருவ 
தில்லை. அப் பேதை நல்லோர் கூட்டத்தில் 
நுழைவது , ஒருவன் தூய்மையற்றவைகளை மிதித்துக் 
கழுவாத காலைப் படுக்கையில் வைத்த தன்மையைப் 
போன்றதாகும். 

ஆதலால் , பேதையாரோடு நட்புக் கொள்ளலாகாது 
என்பதாம் . 


பொருட்பால் 
அரு . புல்லறிவாண்மை 
ஒருவனுக்கு இல்லாமை யெல்லாவற்றுள்ளும் இல்லா 
மையாவது , அறிவில்லாமையே . மற்றப் பொருள் இல் 
லாமையை உலகம் இல்லாமையாகக் 

கொள்ளாது , 
புல்லறிவாளன் , ஒருவனுக்கு ஒன்றை மனமுவந்து கொடுத் 
தால் , அது பெறுவோன் நல்லூழேயாம். 

புல்லறிவாளர் தம்மைத் தாமே வருத்தும் வருத்தம் , 
பகைவராற் கூடச் செய்ய முடியாது . புல்லறிவென்று 
சொல்லப்படுவது தம்மைத் தாமே யாம் நல்லறிவுடை 
யோம் என்று , மதிக்கும் மயக்க அறிவாகும் . கல்லாத 
வற்றையும் கற்றதாகக் காட்டிக் கொள்ளுதல் , அவர் 
குற்றமறக் கற்று வல்ல பொருள்களைக் குறித்தும் மற்றவர் 
கட்கு ஐயத்தை உண்டாக்கும் . 

அவர், தம்பாலுள்ள குற்றத்தை அறிந்து நீக்கா 
விட்டால் ஆடையால் உடம்பில் மறைத்தற்குரிய பகுதியை 
மறைப்பது புல்லறிவாகும் மறைவான பொருள்களை 
மனத்தினுள் அடக்காமல் வெளியாக்கும் புல்லறிவாளன் 
தனக்குமிக்க வருத்தத்தை உண்டாக்கிக் கொள்வான் . 
அவன் அறிவுடையார் 

சொல்லும் நல்லவைகளைக் 
கேட்கான் ; தானும் அறியான் ; உடலை விட்டுஉயிர் நீங்கும் 
வரையும் உலகிற்கே ஒரு நோயாவான் . 

தான் எல்லாம் அறிந்ததாக மதித்து ஒன்றும் அறி 
யா தவனுக்கு ஒன்றை அறிவிப்போன் , தானே அறிவில் 
லாதவனாய் நிற்பான் ; புல்லறிவாளனோ தான் அறிந்த 
வகையால் அறிவாளனாகத் தோன்றுவான் . அவன் 
உலகத்தார் உண்டென்று கூறுபவற்றை இல்லையென்று 
கூறுவான் ; உலகில் திரிகின்ற ஒரு பேயென்று கருதப் 
படுவான் . - 

ஆதலால், புல்லறிவாளர் தாம் கொண்டதே உண்மை 
யென்று கருதும் தன்மையராவர் என்பதாம் . 


சர் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


அசு. இகல் 
உலகில் எல்லா உயிர்கட்கும் வேறுபாடு உண்டு ; 
அது தீயகுணத்தை வளர்க்கும் ; அக் குற்றத்தையே 
இகல் (மாறுபாடு ) என்று சொல்வர் அறிவுடையார் . 
ஒருவன் தன்னோடு சேராமல் வேறுபடு தலை யெண்ணி 
வெறுப்பனவற்றைச் செய்தாலும் இகல் கொண்டு அவ 
னுக்குக் கேடு செய்யா திருத்தல் சிறந்ததாகும். 

மாறுபாடு என்னும் துன்பந் தரும் நோயை ஒருவன் 
நீக்கினால் , அஃது அவனுக்குக் கெடாத புகழைக் கொடுக் 
கும் . இகலென்று கூறப்படும் துன்பங்களுள் கொடிய 
துன்பம் கெட்டு விடுமானால் அஃது ஒருவனுக்கு இன் 
பத்து ளெல்லாம் மிக்க இன்பத்தைக் கொடுக்கும் . மாறு 
பாட்டுக்கு மடங்கி நடக்கும் தன்மையுடையவரை வெல்லக் 
கருதுவோர் யாருமில்லை , 

இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியதென்று 
நினைப்பவன் வாழ்க்கை தவறிப் போ தலும் முழுதும் கெடு 
தலும் விரைவில் உண்டாகும் . இகலொடு சார்ந்த தீய 
அறிவினையுடையவர் மேன்மை கொள்ளுதற்குக் காரண 

உண்மைப் பொருளை அறியமாட்டார் . இகலிற்கு 
மடங்கி நடத்தல் ஒருவனுக்குச் செல்வத்தைத் தரும் , 
அஃதின்றி அதனை எதிர்த்து நின்றால் கேடு வந்து 
தாக்கும் . 
செல்வம் பெருகுங்கால் ஒருவனுக்கு இகல் தோன் 

வருங் காலத்தில் மாறுபாட்டு எண்ணம் 
உண்டாகும் . ஆதலால் துன்பந் தருபவை யெல்லாம் 
இகல் 

ஒன்றாலேயே உண்டாகும் . நட்பொன்றினாலே 
நல்ல அறமாகிய பெருமித நிலை உண்டாகும் . 

ஆதலால் , இகலென்னும் தன்மையை ஒருவன் நீக்கி 
நடந்தால் அவன் கெடாத புகழுடன் வாழலா மென்பதாம் . 


மான 


2. 


பொருட்பால் 


அவன் 


அஎ . பகைமாட்சி 
வலியாரோடு பகைத்தல் கூடாது ; மெலியாரோடு 
பகை கொள்ளலாம் . யாரிடத்தும் அன்பில்லாதவன் ; 
அதுவே யன்றி வலிமைய துணையில்லா தவன் ; 
பகைவனை எவ்வாற்றால் வெல்லமுடியும் ? அச்சங் கொள் 
ளாததற்கு அஞ்சுவோன் : அறியவேண்டு , மவற்றை 
அறியா தவன் ; அமைதியில்லாதவன் ; ஈகையில்லா தவன்; 
பகைவர் வெல்வதற்கு மிக எளிமையானவன் ஆவான் , 

சினம் நீங்கா தவன் ; நிலைமையற்றவன் ; இத் தகை 
யோனை வெல்வது யாவர்க்கும் எளிமையான தாகும் . நல் 
வழி அறியாதவன் ; பொருத்தமான நல்ல செயல்களைச் 
செய்யா தவன் ; தனக்கு வரும் பழிகளைப் பாராதவன் ; 
பண்பாடு இல்லா தவன் ; இத் தகையான் 
பகைவர்க்கு இனிதாக வெல்லத் தக்கவன் ஆவன் . 

அளவு காணமுடியாத சினமுடையவன் ; மேல் மேல் 
வளர்கின்ற மிக்க காமத்தையுடையவன் ; இத் தன்மை 
யோன் பகையை எவரும் விரும்பி ஏற்றுக் கொள்ளலாம் . 
ஒரு தொழிலைத் தொடங்கிச் , செய்ய அறியாதவன் 
பகையை , பொருள் கொடுத்தாவது கொள்ளலாம் . 

நற்குணமில்லாமல் பல குற்றங்களும் உடையவனா 
னால் அவன் துணையற்றவன் ஆவான் . தனக்கென ஒரு 
துணையும் வலிமையும் இல்லாமையால் அந்நிலையே அவன் 
பகைவர்க்கு நன்மையாகும் . அறிவுமில்லாமையோடு அச் 
சமும் உள்ளவரைப் பகைவராகப் 

பெற்றால் அவரை 
எதிர்த்துப் பகை கொள்வோர்க்கு உயர்ந்த இன்பங்கள் 
நீங்கா . கல்வி கற்காதவனைப் பகைத்துக் கொள்ளும் 
எளிய செயலைக் கூடச்செய்ய இயலாத ஒருவனிடம் எந்தக் 
காலத்தும் புகழ் வந்தடையாது. 
ஆதலால் , 

தகுதியறிந்து 
கொண்டே வெல்ல வேண்டுமென்பதாம் . 


பகையை 


ஒருவன் 


அஅ 

திருக்குறள் பொருள் விளக்கம் 
அஅ . பகைத்திறம் தெரிதல் 
பகையென்று சொல்லப்பெறும் தீமையை ஒருவன் 
விளையாட்டாகக் கூடக் கொள்ளுதல் கூடாது . 

ஒருவன் 
வில்லை ஏராகக் கொண்டுள்ள கொடியாரோடு பகை கொண் 
டாலும் , சொல்லை ஏராகவுடைய அறிஞர்களின் பகையைக் 
கொள்ளுதல் ஆகாது . தனியாக இருந்து பலரோடும் 
பகை கொள்பவன, பித்துக் கொண்டவரினும் அறிவற்றவ 
னாவான் . 

பகையையே நட்பாகக் கொண்டு நடப்பவன் , பெருமை 
யில் இவ்வுலகம் அடங்கி நிற்கின்றது . 

ஒருவனுக்கு 
யாதொரு துணையுமில்லை ; அவனுக்குத் துன்பஞ் செய்யும் 
பகை இரண்டு ; அவ்வாறாயின் , அப்பகை இரண்டில் 
ஒன்றைத் தனக்குத் துணையாகக் கொள்க . 

பகைவனை முன் அறிந்திருந்தாலும் , அறியாதிருந் 
தாலும் தாழ்வு ஏற்பட்டபோது தெளியாமலும் நீக்காமலும் 
விட்டு விடுதல் வேண்டும் . அறியாத நட்பினர்க்குத் தன் 
துன்பத்தைச் சொல்லலாகாது . தன் மெலிவு பார்க்கும் 
பகைவர்க்குத் தன் வலிமைக் குறைவைக் காட்டலாகாது . 

செய்யும் வகையை யறிந்து தன்னை வலிமைப் படுத்திக் 
கொண்டு தன்னைப் பாதுகாத்துக் கொண்டால் பகைவர் 
செருக்குத் தானாகவே அழிந்து போகும் . முள் மரத்தை 
இளை தாக இருக்கும்போதே கிள்ளி யெறிந்துவிடுதல் 
வேண்டும் . வளர விட்டுவிட்டால் அது பெரிதாகி வெட்டு 
வோரின் கையையும் வருத்தும் , அதுபோலப் பகை 
தோன்றியபோதே ஒழிக்க வேண்டும் . 

வளரவிட்டால் 
தம்மையே அது அழிக்கும், பகைப்போரின் செருக்கை 
அடக்காமல் விட்டு வைத்திருப்பவர் , மூச்சு விடும் காலம் 
அளவு கூட உயிரோடு வாழ்ந்திருக்க மாட்டார் . 

ஆதலால் , பகையை வளர விடாமல் களைந்தெறிய 
வேண்டு மென்பதாம் , 


பொருட்பால் 


அக. உட்பகை 


நிழலும் நீரும் முன் இன்பமாக இருந்த போதினும் 
மோயுற்ற காலத்தில் துன்பம் தரும் . அதுபோல , 
உறவினர் முன்பு நல்லராயினும் துன்பஞ் செய்வாராயின் 

தீயன வேயாகும் . ஆதலால் வாளையொத்த 
கேடு செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டுவதில்லை ; 
உறவினர் போலிருந்து உட்பகை கொண்டிருப்போர்க்கு 
அஞ்சவேண்டும் . உட்பகைக்கு அஞ்சி , ஒருவன் தன்னைக் 
காத்துக் கொள்க ; காவா விட்டால் , மண்ணை அறுக் 
கின்ற கருவிபோல , உடனிருந்தே அழித்து விடும் . 

மனக் கோட்டமுள்ள உட்பகை உண்டானால் , அது 
அவனுக்குச் சுற்றம் சீர்ப்படாமைக்குக் காரணமான குற் 
றங்கள் பலவற்றையும் தரும் . அவ் வுட்பகை வருகின்ற 
முறையில் வருமானால் , அஃது ஒருவனுக்கு இறக்கும் வகை 
யான குற்றங்கள் யாவும் கொடுக்கும் . பகைத் தன்மை 
உற்றாரிடத்தே உண்டாகுமானால் , இறவாமல் தப்பிப் 
பிழைப்பது அருமைப்பாடாகும் , 

செப்பினது சேர்க்கை இணைந்திருந்த போதிலும் 
பிளவுபட்டே யிருப்பது போல , உட்பகையுடையவர் ஒன்று 
பட்டிருந்தாலும் , மனத்தில் வேறுபட்டே யிருப்பர் . உட் 
பகையுள்ள குடும்பம் , அரத்தால் அராவப் பொன் 
தேய்ந்து அழிவதுபோல , நாளுக்கு நாள் கெடும் , எள்ளுக் 
காயின் பிளவு போல உட்பகை சிறிதாக இருந்தாலும் , 
ஒரு குடும்பத்தை அழிக்கத் தக்க கேடு அதனால் 
உண்டாகும் . ஆதலால் , மனத்துட் பகைகொண்டுள்ளா 
ரோடு கலந்து வாழும் வாழ்க்கை, ஒரு குடிலினுள்ளே 
பாம்போடு சேர்ந்தே குடியிருந்தாற் போல மனக் கலக் 
கத்தையே உண்டாக்கும் . 

ஆதலால் , உட்பகையை அறவே விட்டொழித்து 
வாழ்வது முதன்மையான தென்பதாம் . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

. பெரியாரைப் பிழையாமை 
எதையும் முடிக்கவல்ல பெரியாரின் ஆற்றலை இகழா 
திருத்தல் , தமக்குத் துன்பம் வாராமல் காப்பவர் காவலு 
ளெல்லாம் முதன்மையானது . இத்தகைய பெரியாரைப் 
போற்றாது நடந்தால் அவரால் தமக்கு நீக்க முடியாத 
துன்பம் ஏற்படும் . ஒருவரைக் கொல்ல 

வேண்டின் 
அவ்வாறே முடிக்க வல்லவரிடத்து , 

ஒருவன் கெட 
விரும்பினால் கேளாமலே குற்றத்தைச் செய்யலாம் . 

எல்லாஞ் செய்ய வல்லவர்க்கு , அஃதியலாதார் 
துன்பஞ் செய்ய முற்படு தல் , கேடு செய்யும் இயமனைக் 
கைகாட்டி , வருக வென் றழைத்தல் போல்வதாகும் . 
கொடிய வலியினையுடைய அரசரின் சினத்துக்கு இலக் 
கானவர் , எங்கே சென்று எங்கிருந்தாலும் ஆங்காங்கே 
இருக்க இயலாது அழிந்தொழிவர் . ஆதலால், ஒருவன் 
நெருப்பால் சுடப்பட்டாலும் அவன் தப்பித்துக் கொள்ள 
லாம் . ஆனால் பெரியோர்க்குக் குற்றஞ் செய்து அக் 
குற்றத்தால் வரும் துன்பத்துக்குத் தப்பிப் பிழைத்தல் 
முடியாது . 

பெருமை வாய்ந்த தக்கோர் சினந்தாராயின் , வகை 
வகையான சிறந்த வாழ்க்கையும் இந்திரச் செல்வமும் 
என்னாகும் ? அழிந்தொழியும் . ஆகவே மலைபோல் உயர்ந்த 
பெரியோர் ஒருவனை வெகுண்டால் உலகில் அழியாமல் 
கிலைபெற்றாற் போல் உள்ளாரும் , தம் சுற்றத்தோடு 
ஒருங்கே அழிவர். 

உயர்ந்த கொள்கையுடைய பெரியார் வெகுளுவாரா 
னால் அரசனும் தன் அரச நிலை மாறிக் கெட்டு விடுவான் ; 
மிகச் சிறப்பாக அமைந்த பெருமை வாய்ந்தவர் , வெகுண் 
டால் மிகமிக உயர்ந்த சார்புடையராயினும் அதற்குத் 
தப்ப இயலாது கெடுவர் . 

ஆதலால் , பெரியார்க்குப் பிழை செய்யாது வாழ்வதே 
சிறப்புடைய தென்பதாம் . 


கூக 


* 


பொருட்பால் 
கூக . பெண் வழிச்சேறல் 
தம் மனையாளை விரும்பி அவள் நோக்கப்படி நடப்பவர் , 
மாட்சிமிக்க அறப்பயனை அடையார் ; தம் கடமை செய் தலை 
விரும்புவோர் , வேண்டாத பொருளும் அவ்விருப்பமே . 
தன் ஆண் தன்மையை இழந்து , தன் மனையாளின் பெண் 
நலத்தை விரும்பினேன் செல்வத்தைத் தன் விருப்பம் 
போல் கொடுக்க இயலாததனால் அது நாணத்தைக் 
கொடுக்கும் . 

ஒருவன் தன் மனைவியிடத்துத் தாழ்ந்து நிற்கின்ற 
அச்சம் , பெரியோரிடத்துச் செல்லுங்கால் அவனுக்கு எக் 
காலத்தும் நாணத்தைக் கொடுக்கும் . மனையாளுக்கு 
அஞ்சி இம்பை மறுமைப் பயனை இழந்து நிற்கின்றவன் 
செய்கின்ற காரியங்கள் உயர்வடையாது கெடும் . மனைவிக்கு 
அஞ்சி நடக்கின்றவன் , எந்தக் காலத்தும் நல்லோர்க்கு 
நன்மை செய்ய அஞ்சவான் , 

ஆதலால் , தம் மனைவியின் மெல்லிய தோளுக்கு 
அஞ்சுவோர் தேவர்கள் போல் இவ்வுலகத்தில் சிறப்புற 
வாழ்ந்தாலும் பெருமையற்றவரே ஆவர் . மனைவியின் 
ஏவலைச் செய்து வாழ்கின்ற ஆண் பிறப்பை விட , காணத் 
5)தத் தன் இயற்கையாகக் கொண்ட பெண் பிறவியே 
பொபருமையுடைய தாகும் . ஏனெனின் , தம் மனையாள் 
விரும்பியபடி படக்கும் தன்மையர் , தம் நண்பர் குறையை 
நீக்கமாட்டார் ; அறமும் செய்யமாட்டார் . 

அறவழி நடக்கும் செயலும் அதற்குக் காரணமான 
பொருளீட்டும் முயற்சியும் இதனின் வேறான இன்பமும் 
தம் மனைவியின் ஏவலைச் செயவோரிடத்து இருக்கமாட் 
டாது . ஆதலால் எண்ணுகின்ற நெஞ்சப் பாங்குடைய 
வர்க்கு எக்காலத்தும் மனையாளின் நோக்கம் போல் நடக் 
கும் அறியாமை இல்லை , 

ஆதலால் , பெண் வழிச்சேறாது பெருமையோடு வாழ 
வேண்டு மென்பதாம் , 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

கூஉ . வரைவில் மகளிர் - 
அன்பால் விருப்பங் கொள்ளாமல் ; பொருட்காக 
விருப்பங்கொள்வாள் வரைவில் மகளிராவர் . இவர் இனிய 
மொழி துன்பங் கொடுக்கும் . . அம் மகளிர் தமக்குக் 
கிடைக்கும் பயனை ஆராய்ந் தறிந்து 

ஆராய்ந் தறிந்து பசப்புரை பகரும் 
பண்பற்ற தன்மையரின் ; தீயொழுக்கத்தைத் தெரிந்து 
நட்புச் செய்யாது விட்டுவிடுதல் வேண்டும் . 

பொருளையே விரும்பும் பொதுப் பெண்களின் பொய்க் 
கூட்டுறவு , இருட்டறையில் முன்பின் அறியாத ஒரு 
பிணத்தைத் தழுவி மகிழ் தலை ஒக்கும் . ஆதலால் , அருட் 
பொருளை ஆராய்ந்தறியும் அறிவினையுடையார் , பொது 
மகளிரின் புன்மையான இன்பத்தை விரும்பார் . 

பொருளொன்றையே விரும்பிப் பொருள் தருவார்க் 
கெல்லாம் தம் புன்மையான இன்பத்தைத் தரும் பொது 
மகளிரின் உறவை அறிஞர் விரும்புவாரல்லர் . தம் புகழை 
உலகில் நிறுத்தும் தன்மையராகிய உயர்ந்தோர் ஆடல் 
பாடல் அழகென்றவற்றால் ஆடவரை மயக்கும் பொருள் 
மகளிரின் சிற்றின்பத்தை விரும்பிச் சேரார் . 

பொது மகளிரின் தோளை , நெஞ்சத்தை நிறுத்தி 
ஆளும் ஆற்றல் இல்லா தவர் புணர்வர் . பொது மகளிரின் 
சேர்க்கை வஞ்சத்தைக் கண்டறியும் தன்மையற்றவர்க்கு 
* மோகினிப் பேய் என்று கூறுவர் பெரியோர் . 

உயர்க் 
தோர் , தாழ்ந்தோர் என்னும் பாகுபாடில்லாது பணங் 
கொடுப்போருடன் புணருகின்ற 

புணருகின்ற வரைவில் மகளிரின் 
தோள் , அறிவற்ற கீழ்மக்கள் அமிழ்ந்து கிடக்கின்ற நாகம் 

கவுட்டை மனத்தையுடைய பொது மகளிரும் , 
கள்ளும் சூதும் திருமகளால் வெறுத் தொதுக்கப்பட் 
டவரின் நட்பாகும் . 
ஆதலால் , வரைவில் மகளிரின் கூட்டுறவு , Do 

நன்மை 
யின்றித் தீமையே தருவதென்பதாம் . 


பொருட்பால் 


கங 


கூகூ . கள்ளுண்ணாமை 
கள்ளின் - மேற் காதல் கொண்டு நடப்பவர் , எக் 
காலத்தும் யாரானும் அஞ்சப்படார் ; புகழும் இழந்து 
விடுவார் ; 

; ஆதலால் எவரும் கள்ளை உண்ணாதிருப்பாராக ; 
நல்லோரால் மதிக்கப்படாதவர் கள்ளை உண்ண வேண்டு 
மானால் உண்க, குடித்துக் களிப்பது , பெற்ற தாய்க்கும் 
வருத்தந் தருமானால் , நல்லோர் முன் அது எவ்வளவு 
அருவருக்கத் தக்கது ? கட்குடி யென்னும் பெருங் குற்ற 
முடையவரைக் கண்டு நாணம் புறக்காட்டி ஓடிவிடும். 

விலை கொடுத்துக் கள்ளுண்டு அறியா நிலையைத் 
தேடிக் கொள்ளுதல் , அறியாமையே ஆகும் . கள்ளுண் 
போர் மயக்கத்தால் , உறங்கினோர் அன்றி இறந்தவரோ 
டொத்தவராவர் ; அவர் எந்தக் காலத்தும் மஞ்சுண்பவ 
ரோடு ஒத்தவராவர் . கள்ளை மறைத்துண்டு தம் அறிவு 
தளர்வோர் , இகழ்ச்சி சொல்லி எல்லோராலும் சிரிக்கப் 
படுவோராவர் . 

கள்ளுண்டவன் தன் நெஞ்சில் ஒன்றையும் ஒளித்து 
வைக்க இயலாமல் வெளிப்படுத்தி விடுவான் . ஆதலால் 
கள்ளுண்டு நான் அறியேனென்று சொல்வதைக் கூடக் 
குடியர் விட்டுவிடுதல் வேண்டும் , கள்ளுண்பவனைத் 
திருத்த முற்படுதல் , நீரினுள் மூழ்கிக் கிடப்பவனை மற் 
றொருவன் விளக்கெடுத்துத் 

விளக்கெடுத்துத் தேடிப் பிடித்தல்போல் 
இயலாத செயலாகும் . 

கள்ளுண்ணாதபோது கள்ளுண்டவனது அறிவுக்கேடு 
கண்டு 

கள்ளுண்டால் இவ்வாறு தானே நடப்போம் " 
என்று நினைக்கவேண்டும் . 
ஆதலால் , 

கள்ளுண்டல் அறிவு மயக்கத்தைக் 
கொடுப்பதால் அதை உண்ணாதிருக்க வேண்டு மென்ப் 


தாம் , 


சுசி 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


சை , சூது 
வெல்ல வல்லன் ஆனாலும் சூதை விரும்பா திருப் 
பானாக , வென்றாலும் அது , தூண்டில் முள் இசையை மீன் 
விழுங்கினாற்போல் பின துன்பந் தரும் . சிறு பொருளைச் 
சூதாற் பெற்று ஆசையால் பெரும்பொருளையும் இழக்கும் 
சூதர்க்கு நன்மை பெற்று வாழும் வழி உண்டாகுமா ? 
உண்டாகாது . 

உருளும் சுவற்றிலுள்ள ஆயத்தை ஓவாது கூறிக் 
கூறிச் சூதாடுவானானால் ஒருவன் ஈட்டிய பொருளும் 
வருவாயும் வேறொருவனைப் போய்ச் சேரும் , சூது தன்னை 
விரும்பியவர்க்கும் துன்பங்களையும் கொடுத்துப் 
புகழையும் கெடுக்கும் . இதைப் போல வறுமை தருவது 
வேறொன்றுமில்லை. சூதாடு கருவியையும், இடத்தையும் , 
ஆடும் வன்மையையும் விடா தவரே இப்போது வறுமை 
நிலையில் இருப்பவராவர் . 

சூதென்னும் தொழிலுள்ளவர் , வயிறு நிறைய உணவு 
கிட்டாதவராகிப் பல துன்பப்படுவர் . ஒருவன் சூதாடு 
மிடத்தையே சேருவானானால் , அது செல்வத்தையும் கற் 
குணங்களையும் ஒருங்கே கெடுத்துவிடும் . இச் சூதானது 
பொருளைக் கெடுத்து , பொய்யை மேற்கொள்ளச் செய்து 
ADSE;த்திலுண்டாகும் இரக்கத்தையும் கெடுத்துத், துன் 
பத்தை -உண்டாக்கும். 

சூதாடலையே கொள்வானானால் அவனுக்குப் புகழ் 
கல்வி செல்வம் உணவு உடை யென்னும் ஐந்தும் கிட்டாது . 
துன்பம் வருவதை மேலும் மேலும் உயிர் விரும்புமாறு 
போல , சூதாடுவோன் 

ஒட்டமாக வைத்து 
பொருள்கள் இழக்குந்தோறும் விடாமல் மேலும் மேலும் 
அச் சூதாடலையே விரும்புவான் , 

ஆதலால் , சூதாடலை விட்டொழிக்க வேண்டு மொன் 
பதாம் . 


ஆடும் 


பொருட்பால் 


கது 


உணவை 


கூரு . மருந்து 
மருத்துவ நூலோர் வாதம் பித்தம் ஐ ( சிலேத்துமம் ) 
என எண்ணிய மூன்றும் அளவுக்கு மிகுந்தாலும் குறைந் 
தாலும் ஒருவனுக்கு நோய் உண்டாடாக்கும் . ஒருவன் முன் 
உண்ட உணவு செரித்தது அறிந்து பின் உண்பானானால் 
அவன் உடம்புக்கு மருந்தென்ற ஒன்றே வேண்டுவதில்லை. 
முன் உண்டது செரித்தால் அதுபோல் பின்னும் செரிக்கும் 
அளவறிந்து உண்ணல் வேண்டும் ; அஃது , அரிய உடலைப் 
பெற்றவன் நெடுநாள் வாழத்தக்க வழியாகும் ; முன் 
உண்டது செரித்ததை யறிந்து மிகப் பசித்த பின் தன் 
உடலுக்கு மாறுபாடு இல்லாத 

உண்டால் 
நோயால் அவனுக்குத் துன்பம் வராது . 

செரித்த தறிந்து உண்பவன் உடலில் இன்பம் எவ் 
வாறு உண்டாகுமோ? அவ்வாறே மிக்க இரை யெடுப்ப 
வனுக்கு நோய் நிலைபெற்று நிற்கும் . உணவைச் செரிக்க 
வைக்கும் சூட்டின் அளவு தெரியாமல் உண்பானானால் 
அளவின்றி நோய் உண்டாகும் . நோய் வந்ததால் அங் 
நோயைத் தீர்ப்பதற்கு , நோய் இன்னதெனத் தெரிந்து , 
அதன் பின் அது வருதற்குக் காரணத்தை யறிந்து , பின் , 
அது தீர்க்கும் வழியையும் அறிந்து உடலுக்குப் பொருத்த 
முறச் செய்க , 

மருத்துவ நூலைக் கற்றவன் , நோயுற்றவனுடைய 
அகவையையும் நோயின் அளவையும் அதைத் தீர்த்தற் 
கேற்ற காலத்தையும் ஆராய்ந்து நோயை நீக்கவேண்டும் . 
நோயுற்றவன் , நோய் தீர்க்கும் மருத்துவன் , - மருந்து , 
மருந்தை அருகிருந்து கொடுப்பவன் என , மருத்துவ 
முறை , அந்த நான்குவகை கொண்டதாகும் . 

ஆதலால் , ஒருவன் தன் உடம்புக்கு ஏற்ற உணவு , 
களையே உட்கொண்டு வந்தால் , மருந்தென்ப தொன்றும் 
வேண்டாது நெடுங்காலம் வாழலாம் என்பதாம் . 


கூசு 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


சசு . குடிமை 
நடுவு நிலையும் நாணமும் உயர் குடிக்கண் பிறந்தவ 
ரிடத்தல்லாமல் , மற்றவரிடத்து அமைவதில்லை . நற்குடி 
யில் பிறந்தவர்கள் ஒழுக்கம் உண்மை நாணம் ஆகிய இம் 
மூன்று பண்புகளிலும் வழுவமாட்டார் ; நற்குடியில் பிறந் 
தவர்க்கு யாரிடத்தும் முகமலர்ச்சியும் , வறியார்க்குக் 
கொடுத்தலும், இன்சொற் 

பேசுதலும் , 

ஒருவரையும் 
இகழ்ந்து பேசாத இயல்பும் ஆகிய நான்கும் 

உரிய 
பண்புகள் என்று சொல்லலாம் . 

பல கோடிக் கணக்கான பொருளைப் பெற்றாராயினும் 
நற்குடிப் பிறந்தவர், ஒழுக்கக் கேடான செயல்களைச் 
செய்யமாட்டார் . தம்மால் ஒருவர்க்கு ஒன்று கொடுக்க 
இயலாத வறுமைக் காலத்தும் தம் பண்பாட்டில் மாறாமல் 
இருப்பர் . குற்றமற்ற தம் குடிப்பிறப்புக்கு ஒப்ப வாழ 
விரும்புவோர் , வறுமையுற்ற காலத்தும் உயர்வில்லாத 
செயல்களைச் செய்யமாட்டார் . குடிப்பிறந்தாரிடத்துள்ள 
குற்றம் சிறிதாயினும் வானத்திலுள்ள நிலவின் களங்கம் 
போல் வெளிப்பட்டு நிற்கும் . 

இக் குடிப்பிறந்தோர்பால் இரக்கமற்ற தன்மை 
தோன்றுமானால் அவரை அக் குடிப்பிறப்புப் பற்றி ஐயங் 
கொள்ள நேரும் . நிலத்தின் இயல்பை அதில் முளைத்த 
பயிர்கள் காட்டுவது போல , நற்குடிப் பிறந்தவரின் 
தன்மையை அவர் சொற்களே வெளிப்படையாகக் காட்டும் . 
ஒருவனுக்கு நன்மை வேண்டுமானால் நாணம் உடையனாக 
வேண்டும் ; குடிப்பிறப்பின் உயர்வு வேண்டுமானால் 
பணியப்படுவோர் யாவரிடத்தும் பணிவு வேண்டும் . 

ஆதலால் , நல்ல குடிப் பிறப்புடையாரிடத்து , ஒழுக் 
கம் , உண்மை , நாணம் முதலியன விளங்கித் தோன்று 
மென்பதாம் . 


பொருட்பால் 

ளை , மானம் 
இன்றியமையா த சிறப்புடைய செயல்களே யானாலும், 
குடிப்பெருமைக்கு இழுக்காகும் செயல்களை ஒருவன் 
செய்தலாகாது . புகழோடு பெரிய ஆண்மையையும் 
விரும்புவோர் , புகழ்தேடும் வழியிலும் குடிப் பெருமைக்கு 
ஏலாத செயல்களைச் செய்யமாட்டார் . ஆதலால் ஒருவன் 
செல்வமுள்ள காலத்தில் யாருக்கும் பணிதல் வேண்டும் . 
அவனே வறிஞனான காலத்து யாருக்கும் பணியாத உயர்வு: 
கொள்ள வேண்டும் . 

மக்கள் தம் நிலை தடுமாறிய காலத்தில் , தலையிலி 
ருந்து விழுந்து தாழ்வுற்ற மயிரினைப்போல் மதிக்கப் 
படார் , மலைபோல் உயர்ந்த நிலையினரும் தாழ்வான செயல் 
களைக் குன்றிமணியளவு செய்தாலும் தாழ்ந்து போய் 
விடுவர் . மதியாமல் இகழ்கின்றவரின் பின்னே சென்று 
பணிவுற்று நிற்கும் நிலை , ஒருவனுக்கு இவ்வுலகில் புகழ் 
தராது ; 

மறுமையில் தேவருலகினும் செலுத்தாது ; 
அதனால் வேறு பயனென்ன ? தன்னை மதியாதார் பின் 
சென்று ஒருவன் பொருள் பெற்று வாழ்தலைக் காட்டினும் 
அவ்வாறு செய்யாத நிலையில் நின்று அழிந்து போனான் 
என்று சொல்லப்படுதல் நல்லதாம் . 
ஒருவனுடைய குடிப்பிறப்புக்குரிய 

மானங்கெட 
நேர்ந்தபோது, இறவாமல் அவன் இருப்பது, பயனற்ற 
உடலை இன்னும் வாழவைக்கும் மருந்தாகுமோ ? பயனில்லை 
யன்றோ ? தன் மயிரொன் றற்றால் உயிரை மாய்த்துக் 
கொள்ளும் கவரிமானை யொத்த குணத்தினர் , மானங் 
கெட நேர்ந்தால் , உயிரை மாய்த்துக்கொள்வர் . 
ஆதலால் தமக்கோர் இழிவு வந்த காலத்து உயிர் வாழா 
மல் இறக்கும் இயல்புடைய மானமுடையவரின் புகழை 
உலகத்தார் புகழ்ந்து கொண்டாடுவர் . 

ஆதலால் , மானமே உயர்குடிப் பிறந்தார்க்குச் சிறப் 
புத் தருவதாம் . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


கூஅ. பெருமை 
ஒருவனுக்குப் புகழாவது செய்தற்கரியவைகளைச் 
செய்வேனென்று கருதும் ஊக்க மிகுதி ; அஃதின்றி 
வாழ்வே மென்று நினைத்தல் இழிவாகும் . எல்லா உயிர் 
களும் பிறப்பால் ஒரே தன்மையன . ஆனால் செய்யும் 
தொழில்களின் வேறுபாட்டால் பெருமை சிறுமை யென் 
னும் தன்மைகளால் ஒத்திருப்பதில்லை. மேன்மையற்றவர் 
மேலான இடத்திருந்தும் மேன்மையுடையராகார் ; மேன் 
மையானவர் , கீழிடத்திருந்தும் கீழ்மையுடையவராகார் . 

ஆதலால் கற்புடைய பெண்கள் போல ஒருவன் . 
நிறை வழுவாமல் தன்னைத்தான் காத்து வந்தால் அவ 
னுக்குப் பெருமையுண்டு. செய்தற்கரிய செயல்களைப் 
பெருமையுடையார் கெட்டுப் போன காலத்தும் செய்வர் . 
பெரியாரைச் சார்ந்து அவர் தன்மையை நாமும் அடை 
வோம் என்னும் கருத்து , சிறியோர் உணர்ச்சியில் உண் 
டாவதில்லை . எனவே , சிறப்பு நிலையும் தனக்கு ஒவ்வாத 
சீரற்ற கீழ்மக்களிடம் உண்டாமானால் , அஃது அவர்க்குச் 
செருக்கையே தரும். 

பெருமையுடையோர் , என்றைக்கும் செருக்கின்றிப் 
பணிவுடன் நடப்பர் ; சிறியோர் , தமக்கொரு சிறப்பு வந்த 
காலத்துத் தம்மைத் தாமே வியந்து மேன்மைப்படுத்திக் 
கொள்வர் , பெருமைக் குணமாவது செருக்கின்றியிருத்தல் ; 
சிறுமைக் குணமாவது , பெருமையில்லாத போதும் 
பெருமையிருப்பதாகக் கொண்டு செருக்குக் கொள்ளுதல் . 
பெருமையுடையார் பிறர் குறைபாட்டை மறைக்கும் பண் 
புடையராவர் ; சிறியர் பண்போ , பிறர் குற்றத்தையே 
யெடுத்துக் கூறித் தூற்றுவதாகும் . 

ஆதலால் , பெரியோரியல்பு நல்லன செய்தல் ; சிறி 
யோர் இயல்பு தீயன செய்தலாம் . 


பொருட்பால் 


கரு 


கூகூ . சான்றாண்மை 
தம் கடமை யுணர்ந்த பெரியோர்க்கு நல்லவை செய்த 
லெல்லாம் அவர் கடமையாம் . ஆதலால் சான்றோரின் 
நன்மையாவது அவருடைய குணங்களாற் சிறந்த நன் 
மையே . அஃதன்றி மற்ற நலம் , வேறு எந்த ஒரு நலத் 
தினும் சேர்ந்துள்ள தன்று . எவரிடத்தும் கொள்ளும் 
அன்பும் , பழிபாவங்கட்கு நாணுதலும் , யாருக்கும் உதவி 
செய்யும் தன்மையும் , பழகினார்பாற் கொள்ளும் கண்ணோட் 
டமும் , எவ்விடத்தும் உண்மை பேசுதலும் ஆகிய ஐந்தும் 
நற்குணங்கள் 

நிறைவு ( சால்பு ) என்னும் பாரத்தைத் 
தாங்கி நிற்கும் தூண்களாகும் . 

தவமாவது ஓருயிரையும் கொல்லாத நன்மையைக் - 
கொண்டு நடப்ப தாம் ; போலச் , சான்றாண்மை 
யென்பது , பிறர் தீமையை யெடுத்துக் கூறாமையாம் . 
ஒரு தொழிலைச் செய்வாரின் 

ஆற்றலாவது , அதைச் 
செய்து முடிக்க வல்லாரை இணக்கஞ் செய்து கொள்ளுதல் ; 
அதுவே பகைவரை யொழிக்கும் கருவியாம் . 

எனவே, குணங்களால் நிறைந்தவர்க்கு நிறையென்ன 
வென்றால் தமக்கு ஒப்பாகாரிடத்தும் 

ஒப்பாகாரிடத்தும் பணிவுடையரா 
யிருத்தல் , தமக்குத் துன்பஞ் செய்தவர்க்கும் நன்மையே 
செய்யா விட்டால் , அச்சால்புக் குணத்தால் கிட்டும் 
பயனென்ன ? சால்பு என்ற செல்வம் இருந்தால் 
அவனுக்கு வறுமையால் இழிவு நேராது . 

சான்றாண்மைக் குணமென்னுங் கடலுக்குக் கரை 
யென்று சொல்லுதற்குரியார் , உலகம் இறுதியானாலும் 
தம் தன்மையிற் குன்றாதவரே ; ஆதலால் சான்றவர் தம் 
உயர்குணத் தன்மையில் குறைவாரானால் நிலமும் தான் 
தாங்கும் தன்மையை விட்டு அழியும் . 

ஆதலால், சான்றாண்மை யுடையாராலேயே உலகம் 
நிலைபெற்றிருக்கின்ற தென்பதாம் . 


40 ) 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


க oo . பண்புடைமை 
எல்லாரிடத்தும் எளிய தன்மையில் நட கூடிய 
வராக இருத்தலால் , பண்புடைமை யென்னும் நன்னெறி 
எளிதாகும் . அன்புடையராக இருத்தல் , உயர்ந்த குடியில் 
பிறத்தல் ஆகிய இவ்விரண்டு குணங்களும் பண்புடைய 
ராகும் நல்வழியாகும் . வடிவத்தால் மக்களை யொத் 
திருத்தல் ஒப்பாகாது ; நற்பண்புகளால் ஒத்திருத்தலே 
ஒப்பாகும் . 

நீதியையும் அறத்தையும் விரும்பித் தமக்கும் பிறர்க் 
கும் பயன்படுவாரின் உயர்ந்த பண்பினை உலகம் கொண் 
டாடும் . ஒருவனை விளையாட்டினும் இகழ்தல் துன்ப 
மாகும் ; பிறருடைய இயல்பை பறியும் பண்புடை 
யோர்க்கோ , பகைமையி னும் நற்பண்புகளே உள்ளன , 
உலகம் பண்புடையாரைப் பொருந்தியிருப்பதால் , 
பெற்றிருக்கின்றது . இல்லையெனில் மண்ணில் மறைந்து 
போகும் . 

அராவிக் கூர்மையாக்கும் அரம் போல , ஒருவர் தம் 
மதிநுட்பத்தால் கூர்மைமிக்காராயிருப்பினும் உயர்குணம் 
அவரிடம் இல்லாததால் அவர் மக்களானாலும் ஓரறி 
வடைய மரத்தையே ஒத்தவராவர் . நட்புக்கொள்ள 
இயலாதவராய்த் தீமை செய்கின்றவரிடத்தும் பண்புடை 
யராய் நடக்க இயலாமை, இழிவான தாகும் . 

உலக மக்களோடு அளவளாவி மகிழும் பண்பற்றவர்" 
கட்கு , இவ்வுலகம் பகற்பொழுதினுங் கூட இருட்டினைப் 
போல் மயக்கந் தருவதாகும் . எனவே , பண்பில்லாதவனி 
டத்துச் சேர்ந்த பெருஞ்செல்வம், மல்ல ஆவின்பால் தாகன் 
சார்ந்த கலத்தின் தன்மையால் கெட்டுப்போகும் தன்மை 
போல் கெடும் , 

ஆதலால் , உலக மக்களோடு அளவளாவி மகிழும் 
பண்புடையாராலேயே உலகம் நடந்து வருகின்ற தென்ப 
தாம் . 


பொருட்பால் 


50 


ஆண் 


தான் 


கக . நன்றியில் செல்வம் 
தன் வீடு நிறையச் செல்வத்தைக் குவித்து வைத்து 
உலோபத் தன்மையால் அதை 

யெடுத்துச் செலவு 
செய்து உண்ணா தவன், தன்னால் ஒன்றும் செய்தற்கு 
உரிமையில்லாமையால் , உயிருடன் இருப்பினும் அவன் 
செத்தவனோடொப்பாவான் . பொருளினால் எல்லாம் ஆகு 
மென்று கருதி, அதனையே தேடிக் குவித்து , பிறர்க்கு 
வேண்டுவதொன்றும் கொடுக்காத பற்றுள்ளம் உடையா 
னுக்குச் சிறப்பற்ற பேய்ப் பிறப்பு உண்டாகும் . 
பொருளீட்டுதல் ஒன்றே கொண்டு புகழை விரும்பாத 

மக்களினது பிறப்பு , பூமிக்குப் பாரமேயன்றி 
வேறில்லை . ஒருவராலும் விரும்பப்படாதவன் , 
இறந்த பின் , நிலைத்து நிற்பதாக எதைக் கருதுவானோ? 
அறிகிலேம் . ஒருவர்க்கு ஒன்றைக் கொடுத்தலும் தாம் 
நுகர்தலும் இல்லா தவர்க்குக் கோடிக்கணக்கான செல்வம் 
உண்டானாலும் ஒன்றும் பயனில்லை . 

தானும் நுகராது , தக்கார்க்கும் கொடாது இருப் 
பவனது பெருஞ் 

செல்வமானது நோய்வாய்ப்பட்டது 
போலாம் , வறியார்க்கு ஒன்று ஈயா தவன் செல்வமானது , 
அழகு இளமை முதலியவற்றாற் சிறந்த ஒருத்தி , கணவ 
னின்றித் தனியேயிருந்து மூப்படைந்தாற் போலப் 
பயனற்றது . யாராலும் விரும்பப்படா தவன் 

செல்வ 
மானது , ஊரின் நடுவில் நஞ்சு மரம் பழுத்தாற் போல 
மக்களுக்குக் கேடு விளைவிக்கும் , எவரிடத்தும் அன்பு 
நீங்கித் தன்னையும் உடாமல் உண்ணாமல் வருத்தி அறத் 
தையும் போற்றாமல் சேர்த்து வைத்த பெரும் பொருளை 
வேறொருவர் கொண்டு போய் இன்பந் துய்ப்பர் . புகழ்மிக்க 
செல்வர்க்குண்டாம் வறுமை , மேகம் வறுமை மிகுந்தாற் 
போன்ற தன்மையுடையது . 

ஆதலால் , செல்வம் படைத்தவன் அதன் பயன் 
பெறும் வழியில் ஈந்துவக்க வேண்டு மென்பதாம் , 


50 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


உடை 


கஉ . நாணுடைமை 
தீய செயல்களைச் செய்தற்கு நாணுதலே , ஆண் 
களுக்குரிய நாணமாம் ; மற்றவை பெண்களுக்குரிய நாண 
மாகும் . -- உணவு 

உறக்கம் முதலிய எல்லாம் 
மக்களெல்லோர்க்கும் பொதுவானவையே. ஆனால் நன் 
மக்கட்குச் சிறப்பு , நாணுடைமையே யாகும் . 

எல்லா உயிர்களும் தம் உடம்பையே நிலைக்களனாகக் 
கொண்டு நடப்பனவாகும் . அது போல , உயர்ந்தோர் , 
நாணத்தையே நிலைக்களனாகக் கொண்டு நடப்பார் . நாணத் 
தால் நிரம்பியவருக்கு நாணம் அணிகலனன்றோ ? அவ் 
- அணிகலன் இல்லையாயின் , அவர் பெருமைமிக்க வீறாப்பு 
நடை அவர்க்கு ஒரு நோயன்றோ ? பிறர் பழியையும் தம் . 
பழியென்று நாணுறுவோரை , உலகத்தார் நாணத்திற்கே 
இருப்பிடமென்று புகழ்வர் . 

உயர்ந்தோர் தமக்குப் பாதுகாப்பாக நாணத்தையே 
பற்றிக் கொள்வதல்லாமல் உலகத்தில் வாழும் வாழ்க் 
கையை விரும்பமாட்டார் . நாணத்தையே கைக்கொண் 
டுள்ளோர் , நாணத்தைக் காப்பதற்குத் தம் உயிரையும் 
விடுவர் . தம் உயிருக்காக நாணத்தை இழக்கமாட் 
டார்கள் . 

பிறர் நாணத்தக்க செயலுக்கு ஒருவன் நாணமுறாமல் 
இருப்பானானால் , அறமும் நாணங் கொண்டு அவனைக் 
கைவிட்டு விடும் , ஒருவன் ஒழுக்கங் குன்றுவானாயின் , 
அது , குடிப்பிறப்பின் தன்மையை மட்டுமே ஒழிக்கும் . 
அவனிடம் நாணமற்ற தன்மை நிலைபெறுமானால் நன்மை 
யெல்லாவற்றையும் கெடுக்கும். நாணமில்லாத மக்கள் , 
உலகத்தில் இயங்கு தல், மரத்தாற் செய்த பாவையைக் 
கயிற்றினால் கட்டி உயிர் இருப்பதுபோல் மயக்கிக் 
காட்டுவது போலாகும் . 

ஆன தால் , மக்கள் தீமைக்கு அஞ்சி நாணமுடைய 
வராக இருத்தல் வேண்டு மென்பதாம் . 


பொருட்பால் 


கலை 


க .. குடிசெயல்வகை 
தன் குடும்பம் உயர்வதற்கு அது முடியுமவரை. 
எடுத்த முயற்சியைக் கைவிடேன் என்றிருக்கும் பெருமை 
யைப்போல் ஒருவனுக்குச் 

சிறப்புடைய தன்மை 
வேறில்லை . முயற்சி, நிறைந்த அறிவு என்று கூறப்பட்ட 
இரண்டின் செயலால் ஒருவன் குடும்பம் உயரும் . என் 
குடும்பத்தை உயர்த்துவேன் என்று கூறி முயற்சி செய்யும் 
ஒருவனுக்குத் தெய்வம் தன் ஆடையை இறுகக் கட்டிக் 
கொண்டு வந்து உதவி செய்ய முன்னிற்கும் . 

தம் குடும்பத்தை உயர்த்த முயற்சி செய்வார்க்கு 
அவர் எண்ணாமலே செயல்கள் யாவும் கைகூடி 
வரும் . குற்றமொன்றுஞ் செய்யானாயத் தங்கு : உயர் தற் 
கான செயல் செய்து வாழ்பவனை , உலகத்தார் சுற்றமாக 
விரும்பிச் சூழ்ந்துகொள்ளுவர் . ஒருவன் தான் பிறந்த 
குடும்பத்தைத் தான் ஆளுந் தன்மையே நல்ல ஆண் 
தன்மையென்று பெரியோர் கூறுவர் . 

போர்க் களத்துக்குப் பல வீரர் போருக்குச் சென்றா 
லும் அதன் பொறுப்பு அஞ்சாத வீரர்பாற் சேர்வது 
போல குடும்பப்பொறுப்பு அதை மேற்கொண்டு நடத்து 
வார் மேலேயே சேர்வதாகும் . தம் குடி உயர்வதற்கான 
செயல் செய்கின்றவர்க்கு 

அதற்குரிய காலமென்ப 
தொன்றில்லை . சோம்பல் கொண்டு தம் மானத்தைக் 
கருதுவாரானால் தம் குடிப்பெருமை கெடும் , 

தன் குடிக்குள தாம் சீர் கேட்டை மறைப்பவனது 
உடல் , துன்பத்திற்கே இருப்பிடமானதோ ? குடும்பத் 
தைப் போற்று தலில் கண்ணுங்கருத்து முடையவனாக 
இருத்தல் வேண்டும் . கெடுதல் வந்தகாலத்து அதை 
ஒழித்துத் தாங்கவல்ல நல்ல ஆண்மகன் பிறவாத குடும்ப 
மாகிய மரம், துன்பமென்னுங் கோடரி தன் அடியை வெட் 
டிச் சாய்க்க , ஒரு பற்றுக்கோடுமின்றி வீழ்ந்துவிடும் . 


கச 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


கடக் 


கச . உழவு 
ஏர்பிடித்து உழுவார் வழியிலேயே உலகம் 
கின்றது . அதனால் எல்லா வருத்தமும் அடைந்தாலும் 
உழவுத்தொழிலே முதன்மையான தாகும் . வேறு தொழில் 
செய்வார் யாவரையும் உழவர் தாங்கு தலால் அவ்வுழவர் , 
உலகத்தார்க்குத் தேரின் அச்சாணி போன்றவராவர் . 

உழவுத் தொழிலைச் செய்து , அதனால் உண்டு வாழ் 
பவரே வாழ்பவர் ஆவர் ; ஏனையோரெல்லாம் , பிறரைத் 
தொழுது உண்டு வாழ்பவரேயாவர். உழவுத் தொழிலி 
னால் நெற்கதிர் முதலிய நிழலையுடையராகிய உழவர் , 
பல அரசர் குடை நிழலும் தம் குடைக்கீழ் அடக்கிக் காண 
வல்லவராவர் . 
உழவர் , பிறர்பாற் சென்று 

சென்று ஒன்றை வேண்டிக் 
கேளார் , தம்மை இரந்து கேட்போர்க்குத் தாமே எதையும் 
ஈவார் , உழவர் கை மடங்கினால் எப் பற்றுக்களையும் 
விட்டுவிட்டோமென்று கூறும் துறவிகளும் அந் நெறியில் 
நிற்கமுடியாது . 

உழவர் நிலத்தை உழுது ஒரு பலப்புழுதி காற்பலப் 
புழுதியாகும்படி காய விடுவாரானால் அந் நிலம் ஒருபிடி 
பயளவு எருவுங்கூடப் போடாமலே நன்கு விளையும் . உழுத 
லினும் உரம் போடுதல் நல்லது ; அதனிலும் நல்லது 
அதற்குக் களையெடுத்தல் ; அதனினும் சிறந்தது நீர் 
பாய்ச்சு தல் ; அதனினும் மேன்மையானது , ஆடு மாடு 
முதலியன அழிக்காமல் காவல் செய்துவரு தல் . எனவே , 
உரியவன் , நிலத்தை நாள்தோறும் பார்த்து வாராதிருப் 
பானானால் , தன்னைப்பாராத கணவனை மனைவி வெறுப்பது 
போல வெறுத்து அவனுக்குப் பயன் தராது . 

யாம் வறுமையாக இருக்கின்றேம் என்று வருந்து 
வோனைக் கண்டு நிலமாகிய பெண் சிரிக்கும் . ஆதலால் 
யாவரும் உழவுத்தொழிலை முதன்மையாகக் கொள்ள 
வேண்டும் என்பதாம் . 


பொருட்பால் 


கரு 


காரு . நல்குரவு 
வறுமையைக் காட்டினும் துன்பந் தருவது, அவ் . 
வறுமையொன்றே வேறில்லை . ஆதலால் வறுமையென்று 
சொல்லப்படுகின்ற பாவி , இம்மையின்பமும் மறுமையின்ப 
மும் 

இல்லாதபடி கெடுக்கவரும் . வறுமையென்று 
சொல்லப்படும் அவா, தன்னாற் பிடிக்கப்பட்டவருடைய 
பழைய குடிப் பிறப்புச் சிறப்பையும் , அதற்கொத்த புக 
ழையும் ஒருங்கே கெடுக்கும் , 

அவ்வறுமையானது நல்ல குடிப்பிறந்தாரிடத்தும் 
இழிவான சொற்கள் உண்டாவதற்காம் சோர்வும் உண் 
டாகச் செய்யும் , வறுமையென்று சொல்லப்படும் துன்பம் 
ஒன்றினாலேயே பல துன்பங்களும் உண்டாகும் . வறுமை 
யுடையார் மெய்ப் பொருள்களை ஆராய்ந்து சொன்னாலும் 
அவர் கூறுபவற்றை எவரும் விரும்பிக் கேட்காமையால் 
பயன்படாமற்போகும் . 

அறத்தோடு சார்பற்ற நல்குரவுடையான் பெற்ற 
தாயானும் வெறுக்கப்படுவான் . நேற்றும் என்னைக் 
கொல்வதுபோல் வந்த நிரப்பென்னும் வறுமை , இன்றும் 
வருமோ ? வந்தால் இனி எவ்வாறு அதைப் பொறுப்பது ? " 
என வறிஞன் ஏங்குவான் . நெருப்பிற்கூட மருந்து , மந்திரம் 
முதலியவற்றைக் கொண்டு தூங்கலாம் ; வறுமையில் எத் 
தன்மையினாலும் உறங்க இயலாது . நுகரப்படும் பொரு 
ளில்லாத வறிஞர் , ஒன்றும் இல்லாமையால் துறவறம் 
பூண்டவரே ஆகின்றார் . ஆனால் அவர் எப்பற்றையும் 
விட்டுத் துறந்தாரில்லை ; அஃதேனெனின் , அடுத்தவீட்டுக் 
குரியோன் உப்புக்கும் காடிப்புளித்த நீருக்கும் கூற்றுவ 
ராக இருந்து அதைத் தொலைப்பதற்குத்தான் முழுதும் 
துறவாமல் இருக்கின்றன ரன்றி வேறில்லை . 

ஆதலால் நல்குரவென்னும் கொடுந்துன்பத்தில் சிக் 
காமல் வாழவேண்டு மென்பதாம் . 


க.சு. 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


கசு . இரவு 
வறுமையுற்றார் , தாம் இரந்து கேட்கத் தக்கவரைக் 
கண்டால் இரந்து கேட்குக , அவர் கொடாராயின் , அப் 
பழிச்சொல் அவர்க்கே உரியதாகுமல்லது , தமக்கு 
வாராது . அப்படி இரப்பவனுக்குப் பொருள் தவறாமல் 
கிடைக்குமானால் இரத்தலுங்கூட இன்பத்தைத் தருவ 
-தாகும் . ஒளிக்கமாட்டாத நெஞ்சினையுடையவரிடம் 
ஒன்றை இரப்பதும் அழகு தருவதாகும் , 

மறைத்தலைக் கனவிலும் அறியா தவரிடத்து ஒன்றை 
இரவலன் கேட்டல் இரத்தலாகாது . ஈ தலைப்போலவே 
சிறந்ததாகும் : ஒளியாமல் கொடுப்போர் உலகத்தில் 
இருப்பதால் தான் இரவலர் இரந்து நிற்கின்றனர் . எனவே , 
மறைத்தலென்னும் துன்பம் இல்லா தவரைக் கண்டால் , 
இரப்பவர்க்கு வறுமைத் துன்பம் முழுதும் போய்விடும் . 
இரப்போரை இகழ்ந்து பழித்துரைக்காமல் கொடுப் 
போரைப் பார்த்தால் இரப்போரின் மனம் மகிழ்கின்ற 
தன்மையுடைய தாகும் . 

இரப்போர் இவ்வுலகில் இல்லாவிட்டால் , குளிர்ந்த 
இடத்தையுடைய இந் நிலவுலகமானது , மரத்தாற் செய்த 
பாவை கயிற்றினால் ஆட்டப்பட்டுச் சென்று வந்தாற் 
போன்றதாகும் . ஈவாரிடஞ் சென்று ஒன்றை இரப்பார் , 
இல்லா தபோது ஈவோரிடம் என்ன புகழுண்டாகும் ? 
ஒன்றுமேயில்லை . 

வறிஞன் வந்து ஒன்றை - இரந்தபோது செல்வன் 
கொடானாயின் , அதற்காகச் சினத்தல் கூடாது. வறுமைத் 
துன்பமே இரப்பவனுக்கு அறிவு புகட்டும் சான்றாக 
அமையும் . 

ஆதலால் வறுமைத் துன்பந்தீர நல்லோரிடஞ் 
சென்று இரப்பதும் ஓராற்றால் இழிவாகாதென்பதாம் . 


பொருட்பால் 


407 


கஎ . இரவச்சம் 
உள்ளதை மறைக்காமல் கொடுத்து மகிழும் கண் 
போல் சிறந்தவரிடத்தும் இரவா திருத்தல் , கோடி மடங்கு 
உயர்ந்ததாகும் , ஏனெனில் ? ஒருவனை இரந்தே உயிர் 
வாழப் படைத்திருப்பானானால் , அக் கடவுளும் அவனைப் 
போல் அலைந்து வருந்துவானாக , 

வறுமைத் துன்பத்தை இரந்து தீர்த்துக் கொள்வோ 
மென்று நினைக்கும் கொடுமையைப்போல , வேறு கொடுமை 
யில்லை . இரந்து கேட்குந் தன்மையில்லாத உயர் குணம் , 
எல்லா உலகத்தின் இடமுங்கூடக் கொள்ளாத அவ்வளவு 
பெருமையுடைய தாகும் . முயற்சியால் வந்த 

உணவு 
தெளிந்த நீர் போன்ற புல்லரிசிக் கஞ்சியே யானாலும் 
அதைப் போல் சிறந்தது , வேறொன்றும் இல்லை . 

நீரில்லாமையால் இறக்கும் தறுவாயிலுள்ள ஆவைக் 
கண்டு அவ் ஆவுக்கு நீர் தருக என்று ஒருவன் கேட் 
டாலும் அஃது அந் நாவிற்கு இழிவு தரும் . “ ஒன்றைக் 
கேட்டால் , இல்லை யென்று சொல்வோரிடஞ் சென்று 
கேட்க வேண்டாம் என்று , நான் உங்களை யெல்லாம் 
இரந்து கேட்டுக் கொள்கிறேன் ( என்கின்றான் , இரந்து 
துன்புற்றவன் . ) 

இரத்தல் என்ற வலியற்ற தோணியால் வறுமைக் 
கடலைக் கடக்க எண்ணி , மேற்கொண்டால் , இல்லை யென் 
னும் பாறை தாக்க , அஃது உடைந்து விடும் . 

இரப்பதை நினைத்தால் இரப்பவர் உள்ளம் உருகி 
விடும் ; மறைப்பதை யெண்ணினால் , அவ்வுருகும் 
அளவுமின்றி இறக்க நேரும் ; இல்லை யென்ற அளவில் 
இரப்பார் உயிர் போய்விடும் . இல்லையென மறைப்பார்க்கு 
உயிர் எங்கே மறைந்து நிற்கின்றதோ ? அறிகிலேமே , 


க 0 அ 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


க.அ. கயமை 
கயவர் வடிவத்தால் மக்களைப் போலவேயிருப்பர் ; 
நாம் இவர்களைப்போல ஒப்பாரைக் கண்டதேயில்லை , 
நல்லோரைப் பார்க்கினும் கயவர் செல்வமுடையவர் . கவலை 
யும் இல்லா தவர் . நினைத்தவற்றை நினைத்தவாறே 
செய்து முடித்தலால் தேவர்கட்கு ஒப்பானவரென்றுஞ் 
சொல்லாம் . ஒரு கீழ்மகன் , கீழ்மையான செயலைச் சிறிதளவு 
செய்வானாயின், மற்றொரு கீழ்மகன் அதில் உயர்வுகொள்ள 
இறுமாந்து அவற்றை அதிகம் செய்வான் . 

கீழ்மகனிடத்தில் ஒழுக்கம் வருவதற்கு அச்சமே 
காரணமாகும் ; அல்லது பொருள் ஆசையிருந்தாலும் 
சிறிது வரும் , கயவர் தாம்கேட்ட மறைப்பொருள்களை 
எல்லோருக்கும் சொல்லி வெளியாக்குவர் ; 

அதனால் 
முழக்கப்படும் பறையையே ஒப்பவராவர் . 

கயவர், தம் கன்னத்தில் அடிக்கும் வளைந்த கையை 
யுடைய கொடியார்க்கே எல்லாம் கொடுப்பர் ; மற்றவர்க்கு 
ஈரக் கையைக்கூட உதறமாட்டார் . இரந்து கேட்டால் 
நல்லோர் அதற்கு இரங்கிப் பயன்படுவர் ; கீழ்மக்களோ 
கரும்பைப்போலத், தம்மை அச்சுறுத்தித் துன்பம் 
தருவார்க் கல்லாமல் பிறர் எவருக்கும் ஒன்றைக் கொடார் . 

ஒருவர் பட்டும் துகிலும் உடுத்து வாழ்தலையும் , 
பாலோட ளாவிய உணவுண்டலையும் கண்டால் கீழ்மகன் 
பொறாமைகொண்டு குற்றத்தைக் கொண்டு கூட்டிச் 
சொல்வான் . கயவரானவர் , தமக்கொரு துன்பம் வந்தால் 
தன்னை விற்பதற்குரியராகவே யிருப்பர் ; வேறொரு நலத் 
துக்கும் உரிமையுடையவராகார் . 

ஆதலால் , கயமைப் பண்பில்லாமல் வாழ்தலே சிறந்த 
தென்பதாம் . 


டையது . 


கூ... காமத்துப்பால் 
ககூ . தகையணங்குறுத்தல் 

கனத்த அணிகளை அணிந்தவள் தெய்வ 
மகளோ , சிறந்த மயிலோ, அன்றி ஒரு மானுடப் பெண்ணே 
என் மனம் மயங்குகின்றது . இவள் , என் பார்வைக்கு 
எதிராகப் பார்த்தல் , தானே தாக்கி வருத்துவதொரு 
மோகனப்பெண் தனக்குத் துணையாகச் சேனையையைச் 
சேர்த்துக் கொண்டு வந்தாற் போன்ற தன்மையுளை 

முன்பு கூற்றை இன்ன தன்மைத்தென்று அறியேன் ; 
அது, பெண் தன்மையோடு கூடிப் , பெரும் போர் செய்யும் 
கண்களையுடையதாக இருக்கின்றது . இவள் கண்கள் , 
கண்ட ஆடவர் உயிரைக் கொள்ளை கொள்ளும் தோற்ற 
முடையனவாய்ப் போர்க்கோலங் கொண்டிருந்தன. என்னை 
வருத்துவதால் இயமனோ ? என்னைப் பார்க்கும் தன்மை 
யால் கண்ணோ ? மருள்வதால் பெண் மானோ ? என்று ஐயு 
றும் வண்ணம் , உள்ளன . இவள் புருவங்கள் , பார்வை 
என்மேற்படாதவாறு நடுவு நிலைமையோடு வந்து மறைக்கு 
மானால் , இக்கண்கள் எனக்கு நடுங்குந் துன்பங்களைத் 
தரமாட்டா , 
இப் பெண்ணின் 

சாயாத கொங்கைகளின் மேல் 
மூடிய முன்றானை , என்னைக் கொல்லாமல் காக்கின்றது . 
அது, யானையின் முகபடாம் போல் தோன்றுகின்றது . 
பகை வீரரும் கண்டு அஞ்சும் எனது வலிமை , இம் 
பெண்ணின் ஒளிபொருந்திய நெற்றிக்குத் தோற்று 
மெலிந்ததே ; என்ன செய்வேன் ! 
மான் பிணைன் 

யை யொத்த வெறித்தபார்வையும் , நாண 
முடைய இவட்கு, வேறு அணி அணிவதனால் என்ன 
பயன் ? கள் , உண்டவர்க்கு மட்டுமே வெறி ஊட்டிக் 
களிப்புறுத்தும் ; காமத்தைப் போலப் பார்த்தவுடன் 
மகிழ்ச்சி பூட்டாது , (ஆகலின் காமம் மிகக் கொடியது . ) 


ககா 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


கக . குறிப்பறிதல் 
இவளின் மைதீட்டிய கண்களின் நோக்கம் , இரண்டு 
தன்மையாக இருக்கின்றது . ஒரு நோக்கு (பார்வை ) 
எனக்குத்துன்பந் தருவதால் , நோயாக இருக்கின்றது ; 
மற்றொரு பார்வை எனக்கு இன்பஞ் செய்வதால் , அந் 
கோயைத் தீர்க்கும் மருந்தாக இருக்கின்றது . யான் காணா 
வாறு என்னைப் பார்க்கின்ற களவு கொள்ளும் அரைப் 
பார்வையானது , மெய்யுறு புணர்ச்சியின் ஒத்ததல்ல ; 
அதனினும் மிகமிகக் கூடுதலானது (பெரியது . ) 

நான் காணாவாறு அவள் என்னை அன்போடு பார்த் 
ததும் ; பார்த்த அளவில் அமையாது வெட்கிக் குனிக் 
ததும் ; எம் இருவரிடையே உண்டாகிய அன்புப் பயிரை 
வளர்க்கப் பாய்ச்சிய நீர்போலாயிற்று . யான் அவளைப் 
பார்த்தால் அவள் நிலத்தைப் பார்ப்பாள் ; நான் பார்க்கா 
விட்டால் , என்னைப் பார்த்துத் தன் உள்ளே மகிழ்ந்து 
நிற்பாள். நேராகப் பாராமல் ஒருகண் சுருக்கிப் பார்த்துத் 
தன்னுள்ளே மகிழ்வாள் . 

அன்பில்லா தவர் போல் கடுஞ்சொற் சொன்னாரா 
யினும் உள்ளன்புடையார் சொல்லை விரைவில் அறியலாம் . 
எவ்வாறெனின் ? பின் இன்பந் தருவதாய் முன்கூறுங் கடுஞ் 
சொல்லும் , அன்பற்றார் போன்ற பார்வையும் அயலார் 
போன்று நட்பாயினார் குறிப்பாகும் . நான் பார்க்கும்போது 
இவள் , மெல்ல உள்ளே சிரிப்பாள் . அச்சிரிப்பின்கண் 
ஒரு நன்மை அடங்கியிருப்பதை நான் அறிகின்றேன் . 

முன்பின் அறியார் போலப் பொதுவாகப் பார்த்தல் , 
காதல் மிக்குடையாரிடத்தேயே அமைந்துள்ளது . ஒத்த 
காதலன் புடைய இருவரின் கண்கள் , ஒத்துப் பார்க்கப் 
பெற்றால் , அஃதொன்றே அவ்விருவர் காதலின் உண்மை 
யைப் புலப்படுத்துவதாகும் . ஆகலான் , அவர் வாயாற் 
பேசுகின்ற பேச்சால் ஒன்றும் பயனில்லை. (இஃதொன்றே 
போதுமான அளவினதாகும் . ) 


காமத்துப்பால் 


ககக 


அடங்கி 


ககக . புணர்ச்சி மகிழ்தல் 
கண்டும் , கேட்டும் , சுவைத்தும் , மோந்தும் , தொட்டும் 
நுகரும் ஐந்தறிவின் தன்மைகளும் , இவ் வொளிமிக்க 
வளையலை யணிந்தாள் இடத்திலேயே போய் 
யுள்ளன . வாத முதலிய நோய்கட்கு வேறு மருந்து 
உண்டு ; ஆனால் , இவளால் உண்டாய காம நோய்க்கு 
இவளே மருந்தாக அமைந்து அந் நோயைத் தணிக் 
கின்றாள் . ( என்னே வியப்பு !) 

தம்மால் விரும்பப்பட்டாரின் மெல்லிய புணர்ச்சித்துயி 
லின் இன்பத்தைப் பார்க்கினும் திருமாலின் உலக இன்பம் 
சிறந்ததா ? தீ நெருங்கினால் சுடும்; விலகினால் சுடாது ; 
இவளிடமுள்ள தீயோ விலகினால் சுடுகின்றது ! பக்கத் 
திலேயே இருந்தால் குளிர்கின்றது ! இப் புதுமையான 
தீயை , இவள் எங்கிருந்து பெற்றாளோ அறிகிலேன் ! 

இவள் தோள் , விரும்பிய பொருள்களின் இன்பத்தை 
யெல்லாம் கொடுக்கும் ; இவள் தோளைப் பெறாதபோது 
வாடிய என்னுயிர் , பெற்றவுடன் , தளிர்த்து இன்புறு 
வதால் , இவளுக்குத் தோள்கள் அமிழ்தத்தால் செய்தன 
போல் எனக்குத் தோன்றுகின்றது . 

தம் வீட்டிலிருந்து தம்து பொருளைத் தாம் உண்ணும் 
இன்பம்போல் , இவள் சேர்க்கை இன்பம் தருகின்றது . 
காதலர் இருவரின் காற்றும் , நுழையாத இறுகிய 
புணர்ப்பு , இன்பமிக்கதாகும். ஊடலும் அதன் அளவறி 
தலும் , அஃதறிந்தபின் கூடி மகிழ்தலும் ஆகிய இவை , 
காமத்தைக் கூடியவர் பெற்ற பயன்களாகும் . இவளோடு 
புணருந்தோறும் நூல்களின் பொருள்களை அறியும் 
தோறும் அறியாமை கண்டு இன்புறுவதுபோல் இன்பம் 
தருகின்றது.. 


கட் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


ககஉ . நலம் புனைந்துரைத்தல் 
அனிச்சப்பூவே ! நல்ல தன்மையுடையை, வாழ்வா 
யாக ! எம்மால் விரும்பப்பட்ட எம் காதலி, உன்னிலும் 
மெல்லிய தன்மையுடையாளென்பதை நீ அறிவாயாக , 
என் நெஞ்சே ! பலரும் காணும் பூக்கள் இவள் கண்களை 
ஒக்குமென்று கருதி, நீவீணே மயங்குகின்றாய் ! ( எவ்வா 
நோக்கும் P 

மூங்கில் போன்ற தோள்களையுடைய எம் காதலிக்கு 
மேனி தளிர் இறம் போல் இருக்கும் ! பற்கள் முத்துப்போல் 
இருக்கும் ! மணம் , நறு மணமாயிருக்கும் ! மையுண்ட 
கண்கள் வேல்போல் கூர்மையாக இருக்கும் ! குவளை மலர் 
* சிறந்த அணியுடையாளின் கண்போல் நாம் இல்லையே 
என்று வெட்கித் தலைகுனிந்து நிலத்தையே பார்த்துக் 
கொண்டிருக்கும் ! 

தன் மெல்லிய தன்மையறியாது அனிச்சப் பூக்களை 
அவற்றின் காம்பரியா மல் அணிந்துவிட்டாளே ! அதனால் 
அவள் இடை ஒடிந்து மாண்டுபோவாளே ! இனி சாப்பறை . 
முழக்குவார்களே ! ( என்ன செய்வேன் / ) வானிலுள்ள விண் 
மீன்கள் , வெண் திங்களையும் எம் காதலி முகத்தையும் 
வேறுபாடு கண்டுணர மாட்டாமல் தம் நிலை கலங்கித் 
திரிகின்றன ! விளங்குகின்ற திங்களுக்குக் களங்கம் 
உண்டு ; எம் காதலி முகத்தில் ஏதேனும் களங்கமுண்டோ ? 

ஏ , நிலவே ! எம் காதலி முகத்தைப் போல் நீயும் 
ஒளிவிட , வல்லையேல் நீயும் என் அன்பைப் பெறுவாய் ! 
ஏ !. மதியே மலரை யொத்த கண்களையுடையாளின் 
முகத்தையொத்து நீ விளங்குவாயானால் நான் மட்டும் 
காணத் தோன்று ! பலருங் 

வெளிவரா 
அனிச்சமலரும் அன்னத்தின் மெல்லிய மயிரும் 
காதலியின் கால்களுக்கு நெருஞ்சிப் பழத்தின் முள் , 
உறுத்துவதுபோல உறுத்தித் துன்பஞ் செய்யும் ! 


தா GT | 


எம் 


காமத்துப்பால் 


ககக . காதற் சிறப்புரைத்தல் 
இம் மெல்லிய சொற்களையுடையாளின் வெண்மை 
யான பற்களினிடத்து ஊறிய ரீரானது , பாலோடு தேனை 
யும் ஒன்றாகக் கலந் ததைப் போன்ற இனிமையுடையது . 
இம் மடந்தைக்கும் எமக்கும் உளதாகிய நட்பு , உடம்போடு 
உயிர்க்குள தாகிய நட்பு எத்தகையதோ அத்தன்மை 
யதாம் . கண்ணினுள் கருமணியில் இருக்கின்ற பாவையே ! 
நீ அவ்விடத்தை விட்டு வெளியே வருவாய். எம்மால் 
விரும்பப்படும் காதலிக்கு அவ்விடம் வேண்டும் . 

எம் காதலி, எம்மோடு சேர்ந்திருக்குங்கால் உயிர் 
உடம்போடு கூடி வாழ்தல் போல் இன்பமுடைய தாகும் . 
பிரிந்திருக்குங்கால் உயிர்போனாற் போன்ற தன்மையுடை 
யது . ஒளியுள்ள நோய் செய்யுங் கண்ணையுடைய எம் 
காதலியின் நற்குணத்தை நான் மறந்தேனானால் நினைப் 
பேன் ; ஆனால் , ஒருபோதும் மறந்தறியேன். அதனால் 
நினைத்தலையும் அறியேனா யிருக்கின்றேன் ; ( என்கின்றான் 
காதலன் . ) ( இனி காதலி பகர்கின்றாள் . ) 

தாம் காணாததால் வேறிடஞ் சென்றிருக்கின்றா 
ரென்று கருதுவார் கருதுக . என் காதலர் என் கண் 
ணிடத்தினின்றும் வெளிச் செல்லார் ; கண்ணை நான் 
இமைத்தேனாயின் அதற்காக வருந்தார் ; ஆதலால் யாரா 
லும் காணமுடியா நுட்பமுடையவராக இருக்கின்றார் . எம் 
காதலர் கண்ணுள் இருத்தலால் மறைந்து போவாரே 
யென எண்ணிக் கண்ணுக்கு மை யெழுதுவதில்லை . என் 
நெஞ்சில் இருக்கின்ற காதலரைச் சுடும் என்று கருதி 
நான் சூடுள்ள உணவை உண்பதில்லை . 

உள்ளிருக்கும் காதலரை மறைக்குமென்றஞ்சிக் கண் 
இமைக்காமலிருந்தேன் ; தூக்கமில்லா நோய் செய்தார் 
என்பர் , ஊர் மக்கள் . எம் காதலர் எக்காலத்தும் எம் 
பனத்துள்ளேயே மகிழ்ந்து தங்குவர் ; அறியாதவர் பிரிந் 
தார் ; அன்பிலாரென்று பழிதூற்றா நிற்பர் . 


தி .-8 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


பா 


மடல் 


ஆண் 


ககச , நாணுத் துறவுரைத்தல் 
முன் காதலியிடத்து இன்பம் துய்த்து வருந்தி 
நின்றார்க்குப் எதுகாப்பாக உள்ளது 

அன்றி 
மற்றொன்றுமில்லை . ஆதலால் நாணத்தைவிட்டு நீக்கி , 
வருத்தத்தைத் தாங்காத உடம்பும் உயிரும் மடலேறுவ 
தையே நினைத்து நின்றன . நாணத்தோடு மிக்க 
தன்மையும் எனக்கு முன்புண்டு. இப்போது அவை 
காமத்தால் அழிந்தமையால் மடலை இன்று நான் பெற்றுள் 
ளேன் . நாணமும் நல்ல ஆண்மையுமாகிய தோணிகளைக் 
காமமாகிய வேகமிக்க நீர், தன்னோடு இழுத்துச் சென்று 
தன்னுள் அமிழ்த்திவிட்டது . 

மடலோடு மாலைப்பொழுதில் வரும் துன்பத்தை 
முன்பு அறியேன் . வரிசையான சிறிய வளையலையுடைய 
காதலி இப்போது அதனைத் தந்துள்ளாள் . பேதையாகிய 
காதலிக்காக என் கண்கள் இமை பொருந்தா திருந்தன . 
ஆதலால் எல்லோரும் தூங்கும் நள்ளிரவினுங்கூட மட 
லூர் தலையே நினைப்பேன் . ஆனால் கடல்போன்ற அள 
வற்ற காமத்தால் வருந்தியும் மடலேறத் துணியாத பெண் 
பிறப்பைப் போலச் சிறந்த பிறப்பு வேறு இல்லை . 

இவர் நிறைகாத்தற்கு அருமையானவர் ; மிகவும் 
இரங்கத் தக்கார் என்று கருதாது காமம் உள்ளடங்காது 
வெளிப்பட்டு அவையோரெல்லாம் அறியும்படி யிருக்கின் 
றது . என்பாலுற்ற காமமான து முன்பு என்னை யாரும் 
அறியாரென்று கருதி வெளிப்படுத்துதல் போலத் தெரு 
வின் கண்ணே என்னைக்கொண்டு நிறுத்தி வெளிப்படுத்தி 
மயங்கிச் சுழல்கின்றது . 

ஒருசிலர் , நாம் கேட்கு மாத்திரையன்றிக் கண்ணாற் 
காணுமபடி வெளிப்பட்டு எம்மைப் 

பார்த்துச் சிரியா 
நின்றார். யாம்பட்ட துன்பம் அவர் பட்டாலன்றோ தெரி 
யும் ? அவர் அதை அடையாததால் 

சிரிக்கின்றார் 
போலும்! 


காமத்துப்பால் 


ககரு. அலரறிவுறுத்தல் 
எமக்கு மடந்தையோடுள்ள நட்பு ஊரில் வெளிப்படை 
யாகப் பேசுவதால் என் உயிர் இருக்கின்றது . அதை 
மானே அறிந்து கொள்வதல்லாது , 

சொல்கின்றவர் 
பலரும் அறியார் . எம் காதலியின் அருமையை யறியாமல் 
இவ்வூர் மக்கள் அலர் தூற்றி எமக்கு உதவியளித்தனர் . 
எங்கட்குச் சேர்க்கை உண்மையா தலை இவ்வூரார் அறிக் 
ததே ; அதனால் வரும் பழிச்சொல் என்னால் வரவேற்கக் 
கூடிய தாகும் , இவ்வூரார் தூற்றுகின்ற அலரால் அது 
வெளிப்படுகின்றது . அஃதில்லையானால் தன்னியல் பிழந்து 
சுருங்கிவிடும் . 

கள்ளுண்போர்க்கு அதை உண்டு களிக்குந்தோறும் 
அதையே உண்ண 

விரும்புவது போல் , காமமானது 
வெளிப்பட்டுத் தோன்றத் தோன்ற இனிதாக இருக்கின் 
றது . (காதலி கூற்று இனித் தொடங்குகின்றது .) 

யான் என் காதலரைக் கண்ணாற் காணப்பெற்றது 
ஒரு 

நாளே ; அதனால் உண்டாகிய பழிச் சொல்லோ 
திங்களைப் பாம்பு பிடித்துக் கொண்டிருப்பதை உலகம் 
அறியுமாறு போல எங்கும் அறிவித்து விட்டது . ஆனால் 
இக் காமமென்னும் நோயாகிய பயிர் , ஊரார் கூறுகின்ற 
அலரே எருவாக அது கேட்டுத் தாய் வெகுண்டுரைக் 
கின்ற வெஞ் சொல்லே நீராக வளர்கின்றது . 

அயலார் தூற்றுகின்ற பழிச் சொல்லால் காமத்தைக் 
கெடுத்து விடுவோமென்று கருது தல் நெய்யை ஊற்றி 
நெருப்பை அவிப்போமென்று நினைப்பதை 

ஒக்கும் . 
அஞ்சாதே யென்று கூறிவந்த நம் காதலர் இன்று பலருங் 
காண விட்டுச் சென்றபின் , பழிச் சொல்லுக்கு நாணு தல் 
கூடாது . யாம் விரும்புகின்ற அலரை இவ்வூரார் எடுத்துக் 
கூறுகின்றனர் . அதனால் இனிக் காதலர் விரும்பினால் 
விரும்பியவாறு அதனை உதவுவர் . 


காசன் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


ஏ 

. 


ககசு . பிரிவாற்றமை 
| நீ எம்மை விட்டுப் பிரியாமல் இங்கிருப்பதானால் 
எனக்குச் சொல் . பிரிந்து வருகின்ற வாவை நீ வருகின்ற 
காலம் வரை உயிர் வைத்திருப்பார்க்குச் சொல்வாயாக . 
முன்பு , நமக்கு இன்பமுடையதாக இருந்தது . இப்போது 
பிரிவாரென்ற அச்சத்தால் துன்பமாக இருக்கின்றது . 

பிரியேனென்ற சொல்லும் , பிரிந்தால் நாம் வாழே 
மென்ற தன்மையும் அறிந்தாரிடத்தும் ஒரோவொருகால் 
பிரிவுண்டாகலான் , அவர் சொல்வதில் நமக்குத் தெளிவு 
பிறப்பதற்கில்லை . தலையன்பு செய்து அஞ்சாதே யென்று 
கூறிய தலைவர், நம்மை விட்டுப்பிரிவாராயின் அவர் 
சொல்லை நம்பியிருந்த நம்மிடத்தில் குற்றமில்லை . 

தோழி ! என் உயிரைப் போக விடாமல் காக்கக் 
கூடியவளானால் எம் காதலர் பிரிந்து செல்லாவாறு செய்க . 
அவர் பிரிவாரானால் பின்பு அவரைக் கூடுதல் அருமை 
யாகும் . அவர் நம்மிடம் பிரிவுரைக்கும் இரக்க மற்றவரா 
னால் அவர் நமக்கு நம் ஆற்றாமை யறிந்து அன்பு 
வார் என்னும் ஆசை அருமையாகும் . முன் கையின் 
இறையை விட்டுக் கழலா நின்ற வளையல்கள் , துறைவன் 
நம்மைப் பிரிந் ததைக் கண்டு அறிந்து வெளிப்படுத்த மாட் 
டாவோ ? அவர் சொல்ல நீ வந்து கூறினால் தான் தெரியு 
மென்று கருதுகின்றாயோ ? அறிந்தார் இல்லாத ஊரிலி 
ருந்து வாழ்தல் துன்பமாகும் . அதைப் பார்க்கினும் நம் 
இனிய காதலரைப் பிரிந்து வாழ்தல் துன்பமாகும் . 

தீயானது தொட்டால் சுடுவதல்லாது , காமத் துன் 
பத்தைப் போல விட்டால் சுடுமோ ? சுடாது , பிரிவு என்று 
கூறியதைக் கேட்டுப் பொறுத்து , அவ்வாறு பிரிந்தால் 
அதனால் வரும் துன்பத்தை நீக்கியிருந்து வாழ்கின்றவர் 
பலருண்டு . ( யான் அவ்வாறு ஆற்றியிருந்து வாழ முடி 
மாதவளா யிருக்கின்றேன். ) 


காமத்துப்பால் 


ககா 


ககள . படர் மெலிந்திரங்கல் 
என் காம நோயை வேறொருவர் அறிதற்கு நாணி 
மறைத்தேன் ; அது நீர் இறைப்பார்க்கு மேலும் மேலும் 
ஊறி வருவது போல் மிகுகின்றது . இந் நோயை அயலார் 
அறியாமல் மறைக்கவும் முடியாமல் நின்றேன் ; இந்த 
நோயைச் செய்தவர்க்குச் சொல்லித் தீர்க்க எண்ணினாலும் 
எனக்கு நாணமாக இருக்கின்றது . 

காம நோயும் நாணமுமாகிய இரண்டும் என் உடம்பி 
னிடத்து உயிரையே காவடித் தண்டாகக் 

கொண்டு 
தொங்குகின் றன . 

எனக்கு வருகின்றது 

காமமாகிய 
கடலே ; அதைக் கடக்கும் காவலாகிய தெப்பமோ 
இல்லையே (என் செய்வேன் ;) இன்பந் தரும் நட்புக் காலத் 
தில் துன்பம் வரச் செய்யும் எங் காதலர் , பகைமைக் 
காலத்தே என்ன செய்ய மாட்டார் ? 

காமமாவது கடல்போல் அளவிடப் படாததாக 
இருக்கின்றது . இனி, அதுவே பிரிவால் துன்பம் தரும் 
போது அக் கடலினும் பெரிதாக இருக்கின்றது . 
மென்னும் கடுமையுடைய கடலைக் கடந்தும் அதன் கரை - 
யைக் காணேனாயினேன் . யாமத்து நான் மட்டும் தனித் 
திருந்து துன்பமுறுகின்றேன் ; இவ்விரவு நேரம் என்பால் 
அன்புடையதாக இருக்கின்றது ; அஃது உலகிலுள்ள 
உயிர்களையெல்லாம் தூங்கச் செய்து என்னை விட்டுப் 
பிரியாமல் இருக்கின்றது . 

நெடுநேரம் உடையன வாய்க் கழிகின்ற இவ் விராப் 
பொழுதுகள் , அக் கொடியாரினும் கொடுமை செய்கின்றன . 
என் மனம்போலக் காதலர் வாழும் இடத்திற்கு விரைவிற் 
செல்லப் பழகியிருந்தால் , என் கண்கள் -இங்கனம் 
கண்ணீரில் நீந்திக் கிடக்கமாட்டா . 


காம 


கரம் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

ககஅ . கண்விதுப்பழிதல் 
இக்காம நோயானது , என் கண்கள் அவரைக் கண்ட 
தால் விளைந்தது ; இன்று இக்கண்கள் அவரைக் காண் 
பிக்குமாறு அழுவது என்ன காரணமோ ? மேல் வருவதை 
முன்பே ஆராயாது , காதலரைப் பார்த்து நின்ற கண்கள் 
நம்மால் தானே இத்துன்பம் வந்தது எனக் கருதாது 
துன்பப்படுவது என் எவோ ? அன்று விரைவில் தாமே 
நோக்கி இன்று அழுகின்ற செயல் , சிரிக்கத்தக்கது . 

கண்கள் , அன்று யான் உய்ய மாட்டாமைக்கு ஏது 
வாய ஒழிவில்லாத நோயை என்னிடத்தேயே நிறுத்தித் 
தாமும் அழமாட்டாதவாறு நீர்வற்றிவிட்டன. 
நோயைச் செய்த என் கண்கள் , அத் தீவினையால் தாமும் 
தூங்காவாய்த் துன்பத்தாலும் வருந்துகின்றன . தாமும் 
தூங்காது அழும்படி நேர்ந்தது மிகவும் பொருத்த 
மானதே ! விரும்பி உள்நெகிழ்ந்து அன்று அவரைக் 
கண்ட கண்கள், இன்று தூங்காது வருந்து தலாகிய துன் 
பத்தையடைந்து தம்மிடத்துள்ள நீர் முழுமையும் அற்றுப் 
போவதாக . 

நெஞ்சத்தால் விரும்பாமல் சொல்லால் விரும்பியவர் 
தாம் , இங்கே பிருக்கின்றார் . அதனாற் பயனென்ன ? அவ 
ரைக் கண்கள் காணாது அமைந்திருக்கவில்லை . காதலர் 
வாராதபோது அவர் வருவார் வருவார் என்று எதிர் 
பார்த்துத் தூங்கமாட்டா ; வந்தபோது அவர் பிரிவாரே 
என்றெண்ணித் தூங்கமாட்டா ; ஆகலான் , அவ்வீரிடத் 
தும் .எம் கண்கள் மிகத் துன்பத்தை அடைந்தன . 
அறையப்படும் பறையைப் 

போல் துன்பத்தை 
வெளிப்படுத்தும் கண்களையுடைய எம்மைப் போன்றவ 
ரிடத்தில் தம் நெஞ்சினுளடக்கிய மறைபொருளான 
செய்திகளை அறிதல் , இவ்வூரிலுள்ளார்க்கு மிக எளிய 
தாகும் , 


காமத்துப்பால் 


ககக . பசப்புறு பருவரல் 
என்மேற் காதல் கொண்டுள்ள என் காதலர் பிரி 
வுக்கு உடன்பட்ட யான் , அப்பிரிவை ஆற்றாமல் இப்போது 
நிறம் வேறுபட்டிருக்கிற தன்மையை நான் யாருக்குச் 
சொல்லுவேன் ? அக்காதலர் தன்னை 

தன்னை உண்டாக்கினார் 
என்னும் செருக்கினால் இந்தப் பசலை நிறம் என் மேனி இட் 
மெல்லாம் ஏறி ஊர்ந்து பரவி வருகின்றது . அவர் பிரி 
கின்ற போதே என் சாயலையும் நாணத்தையும் அவர் 
எடுத்துக் கொண்டு அதற்குக் கைம்மாறாகக் காம நோயை 
யும் பசலையையும் கொடுத்துவிட்டார் . 

நான் அவரையே நினைப்பேன் ; வாயாற் கூறுவன 
அவர் நற்குணங்களையே ; அவ்வாறு நான் செய்து வந்தும் 
பசப்பு நோய் வந்தது வஞ்சமோ ? வேறு வகை தானோ 
அறிகிலேன் . அதோ பார் எம்முடைய காதலர் பிரிந்து 
செல்கின்றார் . இதோ பார் என் மேனியில் பசலை வந்து 

நின்றது . விளக்கின் மறைவு பார்த்து நெருங்கி 
வரும் இருளே போல், பசலை நோயானது கொழுநனது 
பிரிவுபார்த்துக் காத்து நிற்கும் . முன் நான் காதலரோடு 
சேர்ந்திருந்தேன் ; யான் அறியாமல் சிறிது விலகியிருக் 
தேன் . அந்த அளவிலேயே அள்ளிக் கொள்ளும் அள 
வாகப் பசலை என் மேனியெல்லாம் படர்ந்தது . 

உலகோர் , இவள் நிறம் வேறுபட்டுவிட்டாள் என்று 
என்னைப் பார்த்தே சொல்லுவதல்லாது இவளை அவர் 
துறந்தார் என்று பழி கூறுவார் இல்லை . பிரிவுக்கு 
உடன்படச் செய்த காதலர் , நல்நிலையுடையர் என்றால் , 
என் மேனி உள்ளபடியே பசலை நிறம் அடைவதாக . 

பிரிவுக்கு என்னை உடன்படச் செய்த என் காதலர் 
பிரிந்து வருத்தங் கொடுத்தலைப் பிறர்கூறிப் பழி தூற்று 
மலிருப்பாரானால் , யான் பசலை யடைந்ததாகப் பெயரெடுத் 
தல் நல்லதே யாகும் . 


படரா 


400 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

க 20. தனிப்படர் மிகுதி 
தாம் விரும்பும் காதலர் தம்மை விரும்புகின்ற பேறு 
பெற்றவர் , காதல் வாழ்க்கையின் பயனாகிய விதையில்லாத 
கனியைப் பெற்றவராவர் . தம்மை விரும்பிய காதலர் , 
விரும்பப்பட்ட காதலிக்குச் செய்யும் தலையன்பு, உலகில் 
வாழ்வார்க்கு மழை பெய்ததை ஒத்ததாகும் . தாம் 
விரும்புங் காதலரால் விரும்பப்படும் மகளிர்க்கு நாம் நன்கு 
வாழ்வே மென்னும் பெருமித முண்டாகும் . 

தாம் விரும்பும் காதலரால் விரும்பப்படா விட்டால் 
எல்லோராலும் விரும்பப்படுவாரும் நன்மையுடையவரா 
கார் . நாம் காதல் கொண்ட காதலர் , நம்மிடம் காதல் 
கொள்ளாவிட்டால் நமக்கு அவர் என்ன நன்மை செய்வோ - 
ராவர் ? ஆடவர்க்கோ அன்றிப் பெண்ணுக்கோ காதல் 
இருந்தால் அது, துன்பமே தருவதாகும் . 

காவடிப் பாரம்போல இருவரிடத்தும் ஒத்த 
அன்பிருந்தால் தான் இன்பமாகும் . காமனானவன் ஒரு 
தலைச் சார்பாக ஒருவரிடத்தே நின்று தன் தொழிலைச் 
செய்தலால் என்னுடைய பசப்பால் வரும் துன்பத்தையும் 
தனித் திருத்தலின் கொடுமையையும் அறியான் போல் 
இருக்கின்றது ! தம்மால் விரும்பப்பட்ட காதலரின் இன் 
சொல்லைப் பெறாமல் உலகத்தில் வாழ்வோரைப் போல 
வன்கண்மையுடையார் உலகத்தில் இல்லை . 

என்னால் விரும்பப்பட்ட காதலர் , என்பால் அன்பில் 
லாரா யிருந்த போதிலும் அவரைப் பற்றிய புகழைக் 
கேட்பதும் என் செவிக்கு இன்பமாக இருக்கின்றது . என் 
நெஞ்சே ! நின்னோடு அன்புறாத காதலர்க்கு நீயடைந்த 
துன்பத்தைக் கூறுகின்றாய் ; கூறிப் பயனில்லையே ! உனக் 
தத் துன்பஞ் செய்கின்ற கடலைச் சினந்து கொள் ; அத 
னாற் பயனுண்டு ; வாழ்வாயாக . 


காமத்துப்பால் 


கட்க 


கஉக . நினைந்தவர் புலம்பல் 
முன் அனுபவித்த இன்பத்தை இன்று நினைத் 
தாலும் அஃது இன்பத்தைத் தருதலால் உண்ணாதபோது 
களிப்பூட்டாத கள்ளைப்பார்க்கினும் காமம் இன்பமுடையது . 
தாம் விரும்புகின்ற காதலரை நினைத்தாலும் பிரிவால் 
வரக்கூடிய துன்பம் தோன்றாது ; ஆதலால், காமம் எந்தத் 
தன்மையிலும் இன்பமுடையதே யாகும். 

எம் காதலர் என்னை நினைப்பவர் போல நினைக்கா 
திருக்கின்றாரோ ? எனக்குத் தும்மல் வருவது போன் 
வாராமல் நின்று விடுகின்றதே ! எம் காதலர் எம் 
நெஞ்சத்து எப்போதும் இடைவிடாமல் இருக்கின்றார் ; 
யாமும் அவர் நெஞ்சத்து இருப்பேமோ ? இருக்க 
மாட்டேமோ ? தெரியவில்லையே ! அவர் நெஞ்சில் நாம் 
இல்லாமற் கட்டுப்படுத்தியவர் எம் 

நெஞ்சில் ஓவாது 
வந்திருப்பது நாணமாகத் தோன்றாதோ ? 

யான் முன் அவரோடு கூடிவாழ்ந்த இன்பநாட்களை 
நினைந்து இருக்கின்றேனாதலால் , உயிர் வாழ்கின்றேன் ; 
அதை நினையா விட்டால் நான் எப்படி உயிர் வாழ்வேன் ? 

இவ்வாறு அவ்வின்பத்தை மறவாமல் இன்று 
நினைந்திருந்துங் கூடப் பிரிவுத் துன்பம் என் மனத்தைச் 
சுடுகின்றதே ! இவ்வாறு பிரிவாற்றாத யான் மறப்பே 
னானால் இறவாமல் எவ்வாறு நான் வாழ்வேன் ! 

நாம் அவரை எவ்வளவு நாட்கள் இடைவிடாது 
நினைந்தாலும் சினங்கொள்ளார் ; ஆதலாற் காதலர் எமக் 
குச் செய்யும் சிறப்பு , அஃதொன்று தானே ! முன்பு நான் 
வேறு , நீவேறல்லவென்று சொல்லும் எம் காதலரின் 
அருளற்ற தன்மையை எண்ணி , என் இனிய உயிர் , 
காளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகின்றது ! ஏ , 
நிலவே ! என் நெஞ்சில் மாறாதிருந்து இப்போது என்னைத் 
தனியே விட்டுச் சென்றிருப்பாரை என் கண்ணால் தேடிக் 
காணுமாறு நீ மறைந்து போகாமல் இருப்பாயாக . 


42 . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


கஉஉ . கனவுநிலை யுரைத்தல் 
யான் வருத்த முறு தலைத் தெரிந்து , அது தீர்வதற் 
காகக் காதலர் விட்ட தூதோடு வந்த இக் கனவிற்கு 
என்ன விருந்து செய்வேன் ! தூங்காது வருந்துகின்ற என் 
கண்கள் ஒருகால் தூங்குமாயின் கனவில் காதலரைக் 
காண்பேன் ! கண்டு அவர்க்கு யான் செய்த செயல்களின் 
தன்மையை விரித்துச் சொல்வேன் ! விழித்திருக்குங்கால் 
வந்து அன்பு செய்யாத எங்காதலரைக் கனவிற்கண்டு 
களித்தலினால் என் உயிர் இறவாமலிருக்கின்றது . 

விழித்திருக்குங்கால் அன்பு செய்யாத காதலரைக் 
கனவானது தேடிக் கொண்டு வந்து எனக்குத் தருவதால் 
அக்கனவிலே தான் எனக்கு இன்பம் பிறக்கின்றது , 
முன்பு காதலரை நனவிற் கண்டு நுகர்ந்தபோது இன்ப 
மாக இருந்தது ; இதுகாலைக் கனவிற் கண்டு நுகர்ந்தத 
இன்பமும் எனக்கு இனிமையாக இருக்கின்றது . ஆதலால் 
நனவு ஒன்றில்லையானால் என்னை விட்டுப் பிரிந்து போகார் 
காதலர் . 

நனவுப்பொழுதில் ஒரு நாளாவது வந்து தலையன்பு 
செய்யாத கொடியவர், நாள் தவறாமல் கனவில் வந்து 
எம்மை வருத்துவது என்ன தன்மையோ ? எம் காதலர் 
நான் தூங்கும்போது என் தோள்மேல் இருக்கின்றார் ! 
அப்போதே யான் விழித்துக் கொண்டால் விரைவில் என் 
நெஞ்சில் புகுந்து விடுகின்றார் ! ( ஆதலால் எம் காதலர் 
எவ்வளவு நுண்ணியர் ?) 

கனவில் தம் காதலர் வரக்காணாத மகளிர் , நனவின் 
கண் வந்து அன்பு செய்யாத தம் காதலரை அவர் வராத 
காரணம் பற்றி அன்பில்லா தவரென வெறுத்துப் பேசு 
வர் , இவ்வூரில் வாழ்வோர் நனவில் நம்மை விட்டு நீங்கினா 
ரென்று பழித்துரைக்கின்றனரே ! அவர்கள் அவரைக் கன 
விற் காண்பதில்லையோ ? ( கண்டால் இவ்வாறு பழிதூற்ற 
சன்றே ) 


காமத்துப்பால் 


மா 


கஉக . பொழுதுகண்டிரங்கல் 
மாலைப் பொழுதே ! நீ முன்பு வந்த மாலை தானோ ? 
காதலரைப் பிரிந்த பெண்களின் உயிரைப் போக்குகின்ற 
முடிவுக் காலமென்றே கருதுகின்றேன் . நீயும் மெலிவுறு 
கின்றாய் ! எம் காதலரைப் போல உன் துணையும் இரக்க 
மில்லாததுவோ ? சொல்வாயாக ! 
நான் காதலரோடு கூடியிருந்த நாளெல்லாம் உய 

உயிர்க்கு 
இன்பம் தந்தது . காதலரில்லாத காலத்துக் கொல்லு 
கின்ற கொலைக் களத்தில் கொலையாளி வருவது போல 
மாலைப் பொழுதானது எம் உயிரைக் கொள்ளவே 
வருகின்றது . 

எம் காதலரோடு நான் கலந்திருந்து வாழ்ந்த காலத் 
தில் காலைப் பொழுதும் மாலைப் பொழுதும் இன்பமாக 
இருந்தன ; ஆனால் , இன்று பார்க்கும் பொழுது மாலைப் 
பொழுதே எனக்குத் துன்பஞ் செய்கின்றது ! ஆதலால் , 
நான் காலைப் பொழுதுக்குச் செய்த நன்மையென்ன ? 
மாலைப் பொழுதுக்குச் செய்த கெடுதல் என்ன ? ஒன்று 
மில்லையே ! 

காதலர் பிரியாது என்னுடன் சேர்ந்திருக்குங் காலத் 
தில் இம் மாலைப்போது துன்பஞ் செய்தலை அறியேன் 
இக்காம கோயோ காலையில் அரும்பாகத் தோன்றிப் பகற் 
பொழு தெல்லாம் போரும்பாய் வளர்ந்து மாலையில் பூவாக 
மலர்கின்றது . இடையன் ஊதுகின்ற புல்லாங்குழலொலி 
யானது நெருப்புப் போல் வருத்துகின்ற மாலை நேரத்துக் 
குத் தூதாகக் கொல்லும் படைக்கலமாக வருகின்றது . 
அறிவு மயங்கும் இம் மாலைப்பொழுது வரும்போது இவ் 
வூரும் மயக்கமடைந்து துன்புறும் . 

பிரிவுத் துன்பத்தால் இறவாமல் இருக்கின்ற என் 
னுயிர், பிரிந்து சென்றாரை யெண்ணி மயங்கும் இம் மாலைப் 
போதில் மாய்கின்றது ! என்ன செய்வேன் ? 


திருக்குறள் பொருள் விளக்கம் 
கஉச , உறுப்பு நலன் அழிதல் 
எம் காதலர் இத்துன்பத்தை எமக்கு வரவிட்டார் ; 
அவர் , நெடுந் தொலையிலுள்ள நாட்டிற்குச் சென்றார் ; 
அவரை நினைந்து எம் கண்கள் அழுது தம் அழகு குன்றி 
நல்ல மலர்களுக்கு நாணி விட்டன . பசலை நிறம் பெற்று 
நீர் சொரிகின்ற எம் கண்களோ காதலர் நமக்கு அன்பு 
செய்யாத நிலையை எல்லோர்க்கும் சொல்வனபோலும் . 

எம் காதலர் , என்னைக் கூடியிருந்த காலத்தில் 
மகிழ்ந்து பூரிப்பு எய்திய தோள்கள் இன்று அவர் 
பிரிவை வெளிப்படுத்துவன போல் மெலிவடைந்துள்ளன ; 
அத்தோள்கள் தம் பெருமை குறைந்து மெலிந் தமையால் 
வளையல்கள் தாமே கழன்று வீழ்வ வாயின. வளையலோடு 
பழைய அழகும் இழந்துள்ள தோள்கள் , கொடிய காதல 
ரின் கொடுமையை உரைப்பன போல் காணப்படுகின்றன . 

எம் தோள்கள் தாம் அணிந்த வளையலோடு மெலியக் 
கண்டோர் காதலரைக் கொடியவர் என்று கூறு தலைக் 
கேட்டு வருந்துகின்றேன் . நெஞ்சே ! கொடிய 
காதலர்க்கு என்னுடைய 

வாடுகின்ற தோட்களின் 
ஆரவாரத்தை உரைத்துப், பெருமையடைய வல்லையோ 
துவரை தலைவிகூற்று ; மேல் வருவன தலைவன் கூற்று . ) 
அன்பனே ! ஒருநாள் என் 

ஒருநாள் என் காதலியின் தழுவிய 
கைகளை அவை வருந்துமே யென்று கருதி மெல்ல எடுத் 
தேன் ; அவ்வளவே ; அதற்குள் அவள் நெற்றி வேறு நிறம் 
அடைந்தது . எவ்வளவு பேரன்பு ! தோழ ! விரைவிற் 
செல்ல வேண்டும் ; மற்றொரு நாள் தழுவிய காலத்தில் 
இடையில் சிறிது காற்று நுழைய எங்கள் உடல் இடங் 
கொடுத்தது . உடனே என் காதலி கண்கள் , வேறு நிறங் 
கொண்டு மிளிர்ந்தன ; என்னே ! அன்பின் உயர்வு ! ஆகவே 
அவள் நம்மைப் பிரிந்து வாழ்வது அவட்கு மிகத் துன்ப 
மாகத் தோன்றும் ; யாம் விரைந்து செல்ல வேண்டும் . 


என் 


காமத்துப்பால் 


கஉரு . நெஞ்சொடு கிளத்தல் 
என் நெஞ்சே ! காதல் நோயைத் தீர்க்கின்ற மருந்து 
ஒன்றினை 

எனக்குச் சொல்லமாட்டாயோ ? அவரோ நம் 
மிடம் காதல் இல்லா தவரா யிருக்கின்றார் . நீ மட்டும் 
அவரை நினைந்து வருந்துவது உன் அறியாமையே ! 
நெஞ்சே ! நீ அவரை நினைந்து வருந்துவது ஏன் ? நமக்கு 
இந்நோய் தந்தவர்க்கு நினைக்குந் தன்மை இல்லையே ! 

என் நெஞ்சே ! நீ அவரிடத்தேயே செல்கின்றாய் ; 
எம் கண்கள் காண்பதற்குப் பிடுங்கித் தின்னுகின்றன . 
கண்களையும் உன்னுடன் அழைத்துப் 

போவாயாக . 
நெஞ்சே ! எம்மை நாடாத அவர், நம்மை வெறுத்து 
விட்டார் என்று எண்ணிக் கைவிட முடியுமோ ? இல்லையே ! 

நெஞ்சே ! ஊடிய வெறுப்பைக் கூடி நீக்கி விடுகின்ற 
காதலரைக் கண்டபோது பிணங்க மாட்டாய் ! பொய்யாககி 
காய்கின்றாய் ! 

நெஞ்சே ! காதலர்பால் கொண்டுள்ள காதலை 
விட்டுவிடு ; அல்லது நாணத்தையேனும் நீக்கிவிடு ; இவை 
இரண்டையும் விட்டு விடாமல் இருந்தால் என்னால் அவற் 
றால் வரும் துன்பங்களைத் தாங்க முடியாது . 

நெஞ்சே ! நம் வருத்தம் அறிந்தும் சென்றவர் 
பின்னேயே செல்கின்றாய் ! இனியேனும் இரக்கப்பட்டு 
நலஞ் செய்யமாட்டாரோ என்று கருதுகின்றாய் போலும் ! 
இஃது உன் அறியாமையே ! அவரோ புறம்பாக வேறி 
டத்து இல்லை ! உன் உள்ளத்தில் உள்ளவராகவே யிருக் 
கும்போது நீ அவரை நினைத்து யாரிடம் தேடிச் செல்லு 
கின்றாய். நம்மோடு சார்ந்திருக்காமல் கைவிட்டுச் சென்ற 
காதலரை நெஞ்சத்திலேயே மறவாது கொண்டிருக்கும் 
போதும் இன்னும் மெலிந்து அழகை யிழந்து வரு 
கின்றோம் . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

கஉகூ . நிறையழிதல் 
நாணமென்னும் தாழ்ப்பாள் இட்ட மனஉறுதி யென் 
னும் கதவைக் , காதலென்னும் குந்தாலி உடைத்தெறி , 
கின்றது . அதனால் இனி, நிறை கொண்டு என்னால் நிற்க 
முடியாது . ஏனென்றால் கண்ணோட்டமற்ற அக் காமம் , 
எல்லோரும் தூங்கும் நடு இரவிலும் என் நெஞ்சத்தை 
வருத்தி வேலை வாங்குகின்றது . யானோ அக்காம உணர்ச் 
சியை மறைத்துப் பார்க்கின்றேன் ; என் கருத்துக்கு ஒப்ப 
வாராமல் அது தும்மல் போல் வெளியே தோன்றி விடு 
கின்றதே ! என் செய்வேன் ! 

நான் மிக்க மன அடக்க முடையேன் என்று அடக்க 
மாக இருந்தேன் ; என் காதல் நோயோ அம்மறைப்பைக் 
கடந்து வெளிப்பட்டு நிற்கின்றது . 

எனவே 

புறக் 
கணித்துச் சென்ற காதலர் பின் சென்று ஓடாத பெருந் 
தகுதி காம நோயுற்றவர் அறியும் தன்மையன்று ! 
என்னிடம் வந்துற்ற இத் துன்பம் என்னை விரும்பாதவர் 
பின் சென்று இரக்கும் தன்மையுடைய தாக இருக்கின்றது . 
அவ்வாறானால் எவ்வளவு துன்புடையது ! 

நம் காதலர் அன்பால் நாம் விரும்புவனவற்றைச் 
செய்வாரானால் நாணமென்ப தொன்றையே அறியாமலிருப் 
போம் . பல மாயத் தொழில் கற்ற திருடர் எம் காதலர் ; 
அவருடைய பணிந்த மென்மொழிகள் , நம் பெண்மையியல் 
பைத் தகர்க்கும் கருவிகள் . ஆதலால் அவர் வந்தபோது 
ஊடுவேமென்று எண்ணிச் செனறேன் ; ஆனால் என் நெஞ் 
சம் என்னை விட்டு அவரைக் கூடுவதைக் கண்டு அவரைத் 
தழுவினேன் . 

ஆதலால், காதலரைச் சார்ந்து ஊடி நிற்போமென்று 
கருதுந் தன்மை , கொழுப்பைத் தீயிலிட்டாற் போல் உரு 
குந் தன்மையுடைய அன்பு கொண்ட நெஞ்சினையுடைய 
எம்போன்ற பெண் மக்கட்கு வருமோ ? வாராது . 


காமத்துப்பால் 


உன் 


நிற்கின்றது . 


சான 


கஉஎ . அவர்வயின் விதும்பல் 
என் கண்கள் , எம் காதலர் வருவார் வருவார் என 
வழியைப் பார்த்துப் பார்த்துத் தம் ஒளிமழுங்கிவிட்டன; 
அவர் சென்ற நாட்களைக் கோடுகிழித்து எண்ணி எண்ணி 
என் விரல்கள் தேய்ந்துவிட்டன . தோழீ ! என் கா தலரை 
மறப்பேனானால் என் தோள்கள் மெலிந்து வளையல்கள் 
கழல்வனவாம் . ஊக்கமே தமக்கு உற்ற துணையாகக் 
கொண்டு பிரிந்த நம் காதலர் வருகையை விரும்பி இன்னும் 
உயிர் வாழ்கின்றேன் , 

நம்மைப் பிரிந்துசென்ற காதலரின் வரவை எதிர் 
பார்த்து , என் நெஞ்சம் மேலும் மேலும் கிளர்ச்சிகொண்டு 

காதலரை ஒருநாள் காண்பேனாக ; 
கண்குளிரக் கண்ட பின்னரே என் தோளில் உண்டான 
பசப்பு நிறம் மாறும் . வாராத காதலர் , ஒருநாள் என் 
னிடம் வருக . அன்று இந் நோய்களெல்லாம் தொலைய 
இன்பப் பேரமிழ்தை நான் உண்பேனாக , 

என் கண்ணையொத்த காதலர் வருவாராயின் ஊடி 
நிற்பேனோ ? அவருடன் கூடி இன்புறுவேனோ? அல்லது 
அவ் விரண்டுமே கலந்து செய்வேனோ, இன்னது செய்வ 
தென்று என் மனம் தெளிவுபட வில்லையே ! (இவை , 
தலைவி கூற்றுக்கள் ; மேல் வருவன தலைவன் கூற்றுக்கள் .) 

பாங்க ! நம் அரசன் போர்செய்து வெல்வானாக ! 
அதன்பின் யாம் மனைவியோடு சேர்ந்திருந்து மாலைப் 
பொழுதிற்கு விருந்தாற்றுவோமாக , காதலர் திரும்பி 
வரும் நாளை நினைத்து ஏக்கங் கொள்ளும் மகளிர்க்கு ஒரு 
நாள் ஏழுநாள் போலக் கழியும், மனம் உடைந்து போனால் 
நம்மைத் திரும்பப் பெறுவதானால் என்ன ? பெற்று 
விட்டால் என்ன ! பொருந்தினால் தான் என்ன ? ஒன்றாலும் 
பயனில்லையே ! 


யான 


திருக்குறள் பொருள் விளக்கம் 

கஉஅ. குறிப்பறிவுறுத்தல் 
நீ சொல்லாமல் மறைத்தாலும் 

கண்கள் 
எனக்குக் கூறத்தக்க செய்தி ஒன்று இருக்கின்றது ; கண் 
ணிறைந்த அழகும் மூங்கில் போன்ற தோளும் உடைய 
என் காதலிக்குப் பெண்மை இயல்பு நிறைந்து விளங்கு 
கின்றது பளிங்கு மணியில் கோத்த நூல் புறத்துத் 
தோன்று தல்போல எம் காதலியின் அழகினுள் ஒன்று 
தோன்றுகின்றது . அதன் தனமையை 

அறி 
கின் றிலேன் ! 

மலருமுன் பூவினுள் அடங்கியிருக்கும் மணம்போல் 
என் காதலி நகைக்கும் நகைப்பில் ஒரு குறிப்பு இருக் 
கின்றது . என் காதலி என்னை விட்டு நீங்கிய குறிப்பில் 
என் துன்பத்தை நீக்கும் மருந்து அடங்கியிருக்கின்றது . 
பெரிதும் அன்பு செய்து விரும்புமாறு கூடுதல் அரிதாகிய 
பிரிவைச் செய்து பின் அன்பில்லாமல் கைவிட எண்ணு 
கின்ற குறிப்பை உடையதாகும் . 

குளிர்ந்த துறையையுடைய காதலன் பிரிந்த பிரிவை 
நம்மைக் காட்டினும் முன்னரே நம்முடைய வளையல்கள் 
உணர்ந்து கழன்று காட்டி விட்டனவே ! நேற்றுத்தான் 
காதலர் நம்மை விட்டுப் பிரிந்தார் ; அதற்குள் ஏழு நாட் 
களுக்கு முன் பிரிந்த தன்மை போல என் மேனி வேறு 
பாடடைந்தது. 

தலைவரே ! நான் சென்று தலைவிபால் கூறினேன் ; 
அவள் ஒன்றுங் கூறினாளில்லை ; தன் வளையலைப் பார்த் 
தாள் ; பின் தன் மெல்லிய தோள்களைப் பார்த்தாள் ; அப் 
பால் அவள் தன் கால்களைப் பார்த்தாள் . இவ்வளவே 
அவள் செய்த செயல்கள் ! அறிக . தோழி ! தனக்குற்ற 
காதல் நோய்த் துன்பத்தை வாயாற் சொல்லாமல் கண் 
ணினாற் சொல்லி இரந்து கேட்டல் , பெண்கட்கேயுரிய 
இயற்கைத் தன்மைக்கும் மேற்பட்ட பெண் தன்மையுடை 
யது என்று கூறுவர். 


காமத்துப்பால் 


சு.சு 


கஉகூ . புணர்ச்சி விதும்பல் 
தோழீ ! நினைத்தவுடன் களிப்பதும் கண்டால் மகிழ் 
வதுமாம் தன்மை கள்ளுக்கு இல்லை; ஆனால் காதலுக்கோ 
நினைத்தால் களிப்பும் கண்டால் மகிழ்வும் உண்டாகின்றது . 
பனை மளவு பெரிதாகக் காதல் இருந்தால் தினையளவான 
ஊடலும் கொள்ளலாகாது . தமக்கு விருப்பமாவனவற் 
றையே செய்தொழுகினாலும் நம் காதலரைக் காணாமல் 
இருக்க நம் கண்கள் ஒருப்படுவதில்லை . 

என் காதலரிடம் வெறுப்புக்காட்ட வேண்டுமென்றே 
நான் சென்றேன் ; என் நெஞ்சமோ அதற்கு மாறாகக் கூடு 
வதிலேயே நாட்டங் கொண்டது . கண்ணுக்கு மையிடுங் 
காலத்தே நாம் எழுதுகோலைக் காண்பதில்லை ; அது 
போலத் தலைவரைக் கண்டபோது அன்பு மேலிடுகின் 
றதே தவிர , அவர்பால் குற்றங் காண்பதற்கில்லை . அவ 
ரைப் பார்க்கும் போதெல்லாம் அவர் பாலுள்ள குற்றம் 
தோன்றவில்லை ; அவரைக் காணாதபொழுதே அவரிடம் 
தவறுகளைக் காண்கின்றேன் . 

தம்மை இழுத்துச் செல்லும் நீரில் அறிந்தும் விழு 
பவரைப்போல , நம் வெறுப்புப் பொய்யாவதைத் தெரிக் 
தும் வெறுப்புக் காட்டுகின்றேன் ; இச்செயல் நிலைத்து 
நிற்குமோ ? நிற்கா தன்றே ! எம் கா தலரே பல துன்பங் 
களைக் கொடுப்ப தாக இருந்த போதினும் கள்ளை உண் 
பவர் , விடாது உண்பது போல , இன்பந் தருகின்றது ! 

பூவினும் மிக மெல்லியது காதல் இன்பம் . அவ் 
வின்பத்தை அறிந்துணர்ந்து இன்புறுவோர் ஒரு சிலரே 
ஆவர் . ஒருகால் அவளைத் தழுவும் விருப்போடு அவள் பாற் 
சென்றேன் . ஊடினள் ஆயினும் என்னினும் முந்து வந்து 
கூடினாள். அன்பின் திறம் எத்தகைத்து ! எத்தகைத்து ! 


கம் 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


உரிமை 


க 10 . நெஞ்சொடு புலத்தல் 
என் நெஞ்சமே ! அவரவர் நெஞ்சம் அவரவர்கட்கே 
மையுடையது ; அப்படியிருந்தும் நீ எனக்கு ஆகாத 
தென்னவோ ? நம்பால் காதலர் அன்பிலர் ; என்பதை 
அறிந்தும் அவர்பாற் செல்கின்றாய் ! அவர் வெறுக்கார் 
என்பது உன் கருத்தா ? 

நெஞ்சே ! கெட்டார்க்கு யாரும் உறவில்லையென்று 
அவரிடமே சென்று உறவாடுகின்றாய் ! காதலரோடு 
வெறுப்புக்காட்டிப் பின் இன்பம் துய்ப்பதை நீ நினையாய் ! 
இனி அதைப்பற்றி எண்ணிக் கூறுவோர் ஒருவருமில்லை . 

தோழீ ! என் நெஞ்சு என் காதலரைக் காணக் 
கூடாத நிலைக்கு அஞ்சுகின்றது ! கூடப்பெற்றால் பின் 
அவர் பிரிவாரேயென்று அஞ்சுகின்றது ! 

ஆதலால் 
இன்பத்தோடு கூடியிருப்பதாக இல்லை ? நான்மட்டும் 
தனித்து இருந்து தலைவர் கொடுமையை எண்ணிப் 
பார்த்தால் , என் நெஞ்சம் என்னைத் தின்பதுபோலத் 
தோன்றுகின்றது ! 

கா தலரை மறக்க அறியாத பேதைமை கொண்ட 
நெஞ்சுடன் கூடிய தால் என் உயிரினுஞ் சிறந்த வெட்கத் 
தையும் மறக்கலானேன் ! உயிரிடத்துப் பற்று நீங்காத 
என் நெஞ்சம் அவருடைய நல்ல செயல்களையே விடாமல் 
நினைக்கின்றது . அவரவர்க்குரிய அவர் அவர் நெஞ்சமே 
உற்ற துணையாக அமையா விட்டால் ஒருவர்க்குத் துன்பம் 
வந்தபோது வேறு யார் உதவி செய்வர் ? தம்முடைய 
நெஞ்சமே ஒருவர்க்குத் துணையாக அமையாதபோது 
வேறொருவர் உதவியாக அமைவது அவ்வளவு எளிதாக 
ஆகக் கூடிய தல்ல . 


காமத்துப்பால் 


கக . 


சுவை 


சுவை 


கங்க . புலவி 
தோழியே ! நம் தலைவருடன் கூடாதிருந்து பிணங்கு 
வாயாக ! அதனால் அவர் படும் வருத்தத்தைச் சிறிது 
காண்போம் ! என்றாள் . ஊடலுக்கும் ஓர் அளவு வேண் 
டும் ! நாம் உண்பவைகளைச் சமைக்குங்கால் அளவுடன் 
உப்பிட்டால் அவை 

மிக்கனவாக 

இருக்கும் . 
மிகினும் குறையினும் அவற்றின் 

மாறிவிடும் . 
அது போலத்தான் என்பதை நீ அறிவாயாக என்றாள் . 

தலைவ ! வெறுப்புற்றிருக்குந் தலைவியைத் தழுவா 
திருப்பது , வருத்தமுற்றிருப்பவர்க்கு மேலும் துன்பத் 
தைத் தருவதுபோல் 

கொடுமையான தாகும் . ஊடிய 
மங்கையை 

ஊடலக 

கற்றிக் கூடா திருத்தல் நீரில்லாமல் 
வாடிய கொடியை வேரோடு அறுத்துவிட்டாற் போன்ற 
செயலாகும். 

கா தலீ ! நற்குணங்களான் மேம்பட்ட தலைவர்க்கு 
அழகென்பது , தம் காதலியின் நெஞ்சில் விளையும் ஊடலின் 
சிறப்பேயாகும் . மிக்க வெறுப்பும், சிறிய வெறுப்பும் இல்லா 
விட்டால் காமம் , கனிந்த பழமும் இளங் காயும்போல் 
பயனற்றுப் போகும் . 

கூடியிருக்கும் இன்பம் , நீட்டிக்காதோ என்று எண் 
ணுவதால் , ஊடியிருக்குங் காலத்தும் துன்பம் உளதாகின் 
றது . அவ வருத்தத்தை உணர்கின்ற காதலர் இல்லாத 
போது ஊடி வருந்துவதால் ஆகும் பயனென்ன ? ஒன்று 
மில்லையே ! நீரும் நிழலுள்ள இடத்தே இன்பந் தருவது 
போல ஊடலும் தம்மை விரும்பிய காதலர் இடத்தே தான் 
இன்பந்தரும். 

ஊடல் கொண்டபோது உணர்த்தி மகிழ்ச்சி கொள்ள 
வைக்காமல் வாடவைப்பவருடன் என் நெஞ்சானது கூடி 
யிருப்போமென்று முயற்சி செய்தற்குரிய காரணம் , அதன் 
ஆவல் மிகுதியேயன்றி வேறல்ல . 


திருக்குறள் பொருள் விளக்கம் 


உன்னைப் 


கம் , உ. புலவி நுணுக்கம் 

பெண் தன்மையுடையார் எல்லோரும் 
கண்களால் பொதுவாக நுகர்கின்றனர் ! அவருண்ட 
மிச்சில் போல்வதாகிய உன் மார்பை நான் தழுவேன் ! 
என்றாள் தலைவி . ஊடி இருந்தேன் நான் ; அதுகாலை எங் 
காதலர் தும்மினார் . அவ்வூடல் நீங்கி நீடுவாழ்கவென்று 
கூறுவோமெனக் கருதிப்போலும் ! என்றாள் . 

யாம் கொம்பின் கட் பூத்த பல்வகை மலர் மாலையைச் 
சூடினேம் . அதுகள் 

கண்ட எம் காதலி , நும்மாற் காதலிக் 
கப்பட்ட ஒருத்தியின் அழகைக் காட்டச் சூடினீ ரென் 
கூறிச் சினங் கொண்டாள் ; யாரினும் யாம் காதலுடை 
யோம் என்றேனாக ; நின் தோழி அதை உணராது நின்னாற் 
காதலிக்கப்பட்ட மகளிர் யார் யாரினும் என்பாற் காத 
அடையராயினீர் ? என் சொல்லி 

ஊடினாள். 
* இப்பிறப்பின் கண் பிரியேம் என்று கூறினேனாக , 
அவள் மற்றப் பிறப்புக்களில் பிரிவேன் என்னும் குறிப் 
புடையனாகக் கருதிக் கண்ணிறைய நீர் பெருக அழுதாள் . 
எப்போதும் மறவாது நினைந்தேனென்றேனாக ; மறந்தே 
பின் நினைந் தீரென்று கூறினாள் . 

கூறினாள் . நான் தும்மினேன் ; 
அவள் முறையால் நீடு வாழ்க என வாழ்த்தினாள் . பின்பு 
அதை மாற்றி தும்மை நினைக்கின்ற மகளிருள் எவரை 
நினைத்துத் தும்மினீ ரென்று கூறி அழுதாள் . எனக்கு 
மீண்டும் தும்மல் வந்தது ; இதற்கஞ்சி அடக்கினேன் ; 
* நும் காதலிகள் நினைத்தலை எமக்குத் தெரியாது மறைக் 
கின் றீரோ ? எனக் கூறி அழுதாள் . 

பணிந்து ஊடலை உணர்த்தினாலும் இவ்வாறு தானே 
நும் காதலியரைப் பணிவீர் என்று கூறிச் சினங் கொள்ளு 
வாள். அவள் உறுப்புக்களைக் கூர்ந்து பார்த்தேனாக , 
நும் காதல் பெண்டிரின் உறுப்புக்கட்கு ஒத்தன வா 
இல்லையா என்று கருதிப் பார்க்கின்றீர் போலும் என்று 
கூறிச் சினங் கொள்வாள் . என்னே காதலி மனம் ! 


காமத்துப்பால் 


ககக 


ಹಹಹ . ஊடல் உவகை 
அவரிடம் தவறில்லையானாலும் அவர் அன்பு செய் 
கின்றவாறு நமக்கு - ஊடல் விளைவிக்கின்றது . ஊடலில் 
தோன்றுகின்ற சிறு வெறுப்பினால் காதலரின் சிறந்த 
அன்பு வாடினாலும் பெருமையடையும் . நிலமும் நீரும் 
ஒன்றுகலந்த காதலரிடத்து ஊடல்போல இன்பந் தரும் 
தேவருலகமும் உண்டோ ? 

காதலரைத் தழுவிக் கொண்டு பின் விடாதிருத்தற் 
குக் காரணமான புலவியினிடத்தே என் உள்ளத்தை 
உடைத்தெறிகின்ற படைக்கலம் இருக்கின்றது . ஆடவர் 
குற்றமற்றவர் ஆயினும் ஊடப்பட்டுத் தாம் விரும்பும் 
காதலியர் தோள்களைக் கூடிலரேனும் அஃது இன்பம் 
தரும். 

உண்பதினும் முன் உண்ட உணவு செரித்தல் இன்பக் 
தருவதாகும் . அதுபோலப் புணர் தலினும் ஊடல் கொள் 
ளுதல் இன்பம் தருவதாகும் . காமவின்பம் நுகர் தற்குரிய 
காதலர் இருவருள் ஊடலால் தோற்றுப் போனவர் , 
வென்றோராவர் . அதை , அப்போதுணராராயினும் பின் 
புணர்ச்சிக்கண் அறிந்தின்புறுவர் , 

இப்போது இவள் நெற்றி வியர்க்குமாறு வந்த கல 
வியின் கண் உண்டாய இன்பத்தை , இன்னும் இவளோடு 
மற்றொரு கால் ஊடல் கொண்டு நாம் பெற வல்லோமோ ? 
ஒளிபொருந்திய அணியினையுடையாள் இன்னும் எம்மோடு 
ஊடல் கொள்வாளாக, அதனை உணர்த்து தற் பொருட் 
டாக யாம் இரந்து நிற்கும் காலம்வரை இவ்விரவு விடியாது 
நீட்டித்து நிற்பதாக . 

காம நுகர்வுக்கு இன்பமாவது தம்முள் ஊடல் கொள் 
ளுதல் ஆம், அதனை அளவறிந்து நீங்கித் தம்முட் கூடுதல் 
அவ்வூடற்கு இன்பந் தருவதாம் . 


த 


ஓம் 


திருவள்ளுவமாலை 


கைம்மாறில்லாக் கவின்மறை 
தானே முழுதுணர்ந்து தண்டமிழின் வெண்குறளால் 
ஆனா அறமுதலா அந்நான்கும் --- ஏனோருக்கு 
ஊழின் உரைத்தாற்கும் ஒண்ணீர் முகிலுக்கும் 
வாழியுல கென்னாற்றும் மற்று . 


மூற்றுங்களூர் முழுப்புலவராவர் 
ஆயிரத்து முந்நூற்று முப்ப தருங்குறளும் 
பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் - போயொருத்தர் 
வாய்க்கேட்க நூலுளவோ மன்னு தமிழ்ப்புலவ 
ராய்க்கேட்க வீற்றிருக்க லாம். 


(உ ) 


ஒப்பில் திருமறை ஓண்மைத் திருக்குறன் 
எப்பொருளும் யாரும் இயல்பின் அறிவுறச் 
செப்பிய வள்ளுவர் தாம் செப்பவரும் - முப்பாற்குப் 
பாரதஞ்சீ ராம கதைமனுப் பண்டைமறை 
தேர்வனமற் றில்லை நிகர் , 


கழகவழி வெளிவந்துள்ள 
திருக்குறள் வெளியீடுகள் 
திருக்குறள் பரிமேலழகர் உரை 

கலிக்காக்கட்டு 5 
பரிசுப் பதிப்பு 8 

ரெக்சைன் 10 
திருக்குறள் பொழிப்புரை 
- பேராசிரியர் , கா . சு . பிள்ளையவர்கள் 

சலிக்கா 2 

பரிசுப் பதிப்பு 5 
திருக்குறள் ( தண்டபாணி விருத்தியுரை ) 

( அறத்துப்பால் ) 3 
திருக்குறள் தெளிவுரை 
--டாக்டர் . மு . வரதராசனார் 
அட்டை 1 -25 கலிக்கா 1 

பரிசுப் பதிப்பு 3 
திருக்குறள் மூலம் 2x1 } 
அட்டை 0 50 பரிசுப் பதிப்பு 2 
கிரவுன் 1 அளவு கலிக்கா 0 

பரிசுப் பதிப்பு 3 
31 அளவு ராப்பர் 0 

கலிக்கா 1 
Tirukkural - with English translation by 

Rev. Dr. G. U. Pope, J. Lazarus , 
Rev. W. H. Drew , & Mr. F. W. Ellis . 8 


. 


1 


8 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 

1/140 , பிராட்வே , சென்னை -1 . 


